பொய்யும்‌ மெய்யும்‌ 


காதல்‌, குடும்பம்‌, மதம்‌, அரசியல்‌, கல்வி, தொழில்‌ முதலிய 
சகலத்திலும்‌ பொய்யும்‌ மெய்யும்‌ கலந்திருக்கின்றன. பொய்யை 
"விலக்கி மெய்‌ வாழ்வு வாழ்வ தெப்படி என்பதை இந்நூலில்‌ 
தெளிவாகக்‌ காணலாம்‌ 


சக்தி மலர்‌ 
ஓ 


தமிழ்‌ மக்களுக்கு ஏற்ற உயரிய 
நற்கருத்துக்கள்‌ கொண்ட கவிதை, 
கட்டுரை, கதை, விஞ்ஞானம்‌, 
அரசியல்‌, மருத்தவம்‌ முதலிய 
விஷயங்கள்‌ தெளிவான எளிய 
நடையில்‌, 100 முதல்‌ 200 பக்கங்கள்‌ 
வரை “சக்தி மலர்‌' வரிசையில்‌ 
- வெளிவருறது, பொய்யும்‌ மெய்யும்‌ 
என்ற இந்தப்‌. புத்தகம்‌ முப்பத்தி . 
ரண்டாவது சக்தி மலர்‌ இதுவரை 
31-புத்தகங்கள்‌ வெளிவந்திருக்கறது 


௨௧4 


(இதல! 


யொய்யும்‌ !- 


(றி ] | 
| 
| © 
| 
| “ஹிந்துஸ்தான்‌ டைம்ஸ்‌ * உதவி[ஆரசிரியர்‌ 
| க. சந்தானம்‌ 
எழுதியது 


சக்தி காரியாலயம்‌ 
சென்னை - மதுரை - கோயமுத்தூர்‌ - திருநெல்வேலி 


ளா கமகம்‌ 


ச்‌ 


மூதல்‌ பதிப்பு நவம்பர்‌ 1944 (தினசரி வெனியீடு) 
இரண்டாம்‌ பதிப்பு பெப்ருவரி 1947 (சக்தி மலர்‌) 
உரிமை பதிவு செய்யப்‌ பெற்றது 


ரூபாய்‌: ஒன்றரை 
(தபால்‌ செலவு தனி) 


அ௮ச்சிட்டோரச்‌ : 
சக்தி பிரஸ்‌ விமீட்டெட்‌ 
(சாக்‌.தி பிரஸ்‌) 
ராயப்பேட்டை சென்னை-14 


டண ட 


பதிப்புரை 


காதல்‌, குடும்பம்‌, மதம்‌, அரசியல்‌, கல்வி, 
தொழில்‌ முதலிய சகலத்திலும்‌ பொய்யும்‌ 
மெய்யும்‌ கலந்திருக்கன்றன. பொய்யை விலக்கி 
மெய்கண்ட உயர்‌ வாழ்வு வாழ்வதெப்படி என்‌ 
பதை, தெளிவாய்‌ விளக்குகிறார்‌ ஆசிரியர்‌ ஸ்ரீ 
சந்தானம்‌. அவர்‌ சுய சிந்தனையும்‌ தெளிந்த 
கருத்துக்களும்‌ உள்ள தலைசிறந்த அறிஞர்‌. 
அபூர்வமான சில ஒர்‌தருத்தங்களைப்பற்றி அவர்‌ 
சொல்லும்‌ லெ யோசனைகள்‌, தமிழர்‌ யாவரும்‌ 
ஆழ்த்த சிந்திக்க த்‌ தக்கவை யாகும்‌, 


சக்தி காரியாலயம்‌ 


1 


ப்‌ புவனமெல்லாம்‌ பொய்யும்‌ மெய்யும்‌ கலந்த 

மாயை என்பது ஆதி சங்கரர்‌ முடிவு, தத்து 
வத்தைப்‌ பற்றிய இரந்த வேதாந்த சித்தாம்‌ 
தத்தை நாம்‌ இங்கு ஆராயப்‌ புகவில்லை. ஆனால்‌, 
நமது தினசரி வாழ்க்கையிலும்‌ பொய்யும்‌ மெய்யும்‌ 
பின்னிக்‌ டெக்கன்றன. சுத்த சத்திய நிலையில்‌ 
மானிட வாழ்க்கை சாத்தியமில்லை ; எந்த வாழ்க்கை 
யும்‌ முழுப்‌ பொய்யாக இருக்க முடியாது, இக்‌ கலப்பு 
நிலையைப்பற்றிச்‌ இந்தித்து ஈாளுக்கு காள்‌ மெய்‌ 
வளருமாஅும்‌ பொய்‌ குறையுமாறும்‌ முயல்வதே தனி 
மனிதர்களுக்கும்‌ சமூகங்களுக்கும்‌ லட்சியமாக 
இருக்க வேண்டும்‌. 


பகுத்தறிவு 

பொய்யும்‌ மெய்யும்‌ பகுத்தறிவின்‌ பலாபலன்‌ 
கள்‌. மனிதனைப்போலவே மற்றப்‌ பி. ராணிகளுக்‌ 
கும்‌ இந்திரியங்கள்‌ இருக்கின்‌ றன. பசியும்‌ தாக 
மும்‌, காமமும்‌, குரோதமும்‌, பயமும்‌ சாவும்‌ எல்லா 
ஜீவன்களுக்கும்‌ பொதுவான உணர்ச்சிகள்‌. ஓரளவு 
மனமும்‌ (ஆராயும்‌ சக்தி) மிருகங்களிடம்‌ காணப்‌ 
படுகன்‌ றது. தம்மைப்‌ போஷிப்பவர்களிடம்‌ அன்‌ 
பும்‌, அன்புறுத்துபவர்களிடம்‌ வெறுப்பும்‌ கொள்‌ 
வதைப்‌ பிரத்தியட்சமாகப்‌ பார்க்கின்றோம்‌. ஆனால்‌, 


2 


மனிதனைத்‌ தவிர வேறு எந்தப்‌ பிராணியும்‌ தன்‌ 
அனுபவத்தைத்‌ தன்னிடமிருக்து வேறாகப்‌ பிரித்து 
அதைப்பற்றிச்‌ சிந்திப்பதில்லை. தன்னைச்‌ சாட்டு 
யாகவும்‌, கர்த்தாவாகவும்‌ எண்ணி, “கான்‌ இதை 
அனுபவிக்கிறேன்‌, “£ நான்‌ இதைச்‌ செய்கிறேன்‌”? 
என்று தனக்குள்‌ வேறு எந்தப்‌ பிராணியும்‌ சொல்‌ 
லிக்கொள்வதில்லை. 

பிரததியட்ச அனுபவத்தால்‌ ௬௧ முண்டாக 
லாம்‌, அக்க முண்டாகலாம்‌. ஆனால்‌ அதில்‌ பொய்யு 
மில்லை, மெய்யுமில்லை. அந்த அனுபவத்தைத்‌ தணி 
யாகப்‌ பிரித்து, முன்‌ அனுபவங்களோடும்‌, பின்‌ 
எதிர்பார்க்கும்‌ அனுபவங்களோடும்‌ கோக்கும்‌ 
பொழுதுதான்‌ அவைகளுக்கு இடமேற்படுறத, 

பகுத்தறிவின்‌ வேலையை இரண்டு பெரிய 
பாகங்களாக வகுக்கலாம்‌. ஈமது பிரத்தியட்ச அனு 
பவங்களை யெல்லாம்‌ ஒழுங்காக வகுத்து அவற்றின்‌ 
பொது சுபாவங்களை நிர்ணயிப்பது முதல்‌ வேலை, 
நமது காரியங்களையும்‌ அவற்றின்‌ பலன்களையும்‌ 
ஆராய்ந்‌ து சிலவற்றைச்‌ செய்வது நலம்‌, சிலவற்றைச்‌ 
செய்யாமலிருப்பது ஈலம்‌ என்ற விதிகளை அமைத்‌ 
அக்கொள்வது இரண்டாவது வேலை. முதல்‌ வேலை 
யின்‌ பலன்‌ அறிவும்‌, சாஸ்திரங்களும்‌; இரண்‌ 
டாவதின்‌ பலன்‌ தர்மமும்‌, சமூக வாழ்க்கையும்‌. 

பாஷை 


மாக இருப்பது மொழி. மொழியும்‌ சிந்தனையும்‌, உட 
அம்‌ உயிரும்‌ போன்றவை, இந்தனை மில்லாத 


3 


சொல்‌ லுண்டு. சொல்லில்லாத சிந்தனை யில்லை. சந்‌ 
இக்கும்‌ இர்திரியத்தை மனம்‌ என்று சொல்லுவார்‌ 
கள்‌. ஆனால்‌ உண்மையில்‌ அதை மூளை: என்று 
சொல்ல வேண்டும்‌. ஈமது ஞானேந்திரியங்களின்‌ 
உணர்ச்சிகளுக்கும்‌, கர்மேந்திரியங்களின்‌ காரியங்‌ 
களுக்கும்‌ பெயரிட்டு, அப்‌ பெயர்களின்‌ மூலம்‌ அனு 
பவங்களையும்‌, அவற்றின்‌ சம்பந்தங்களையும்‌ ஒழுங்‌ 
காக ஒரு பூகோளப்‌ படம்போல்‌ அமைப்பதே மூளை 
யின்‌ வேலை. எவ்வாறு ஓரிடமிருந்து மற்றோர்‌ 
ஊருக்குப்போக விரும்புகிறவன்‌ பிரதேசப்‌ படத்‌ 
தைப்‌ பார்த்து, திக்கு, அரம்‌, வழியில்‌ கடக்க வேண்‌ 
டிய ஆறு, காடு, மலை முதலியவற்றை அ௮றிகிறுனோ 
அவ்விதமே ஒரு விஷயத்தை அறியும்பொழுதும்‌, 
ஒரு காரியத்தைச்‌ செய்யும்பொழுதும்‌, ஈமது மூளையி 
லிருக்கும்‌ படங்களை உபயோகிக்கன்றோம்‌. .முன்‌ 
னாட்களில்‌ இந்தப்‌ படங்கள்‌ அனைத்தையும்‌ ஒருவன்‌ 
தன்‌ மூளையிலேயே தூக்கிச்‌. செல்லவேண்டி மிருக 
தது. இக்‌ காலத்திலோ அவைகளை அச்சிட்டு ௮ல 
மாரியில்‌ வைக்கின்றோம்‌. அந்தப்‌ படங்களை உப 
யோகப்படுத்தும்‌ சாமர்த்தியம்‌ பெறுவதே மூளையின்‌ 
முக்யெ வேலையாகிவிட்டது. ஒரு சிறிய அறைக்‌ 
குள்‌ உட்கார்ச்துகொண்டு, கட்சத்திரங்களின்‌ 
போக்கையும்‌ அணுக்களின்‌ ரகஸ்யங்களையும்‌ விஞ்‌ 
ஞானிகள்‌ ஆராய்கின்றனர்‌. 

மொழிக்கும்‌ சிந்தனைக்கும்‌ இவ்வித இணை பிரி 
யாத தொடர்பு இருப்பதால்‌ சொற்களைச்‌ சரியாக 
உபயோகப்படுத்தாமல்‌ இருப்பதாலும்‌, அர்த்த 
மற்ற சொற்களை உபயோகப்படுத்துவதாலும்‌ பல 


4 


அனர்த்தங்கள்‌. விளைகின்றன. பகவத்‌ தைக்கும்‌: 
பிரம்ம சூத்திரத்திற்கும்‌ பெரிய ஞானிகளான சங்க 
ராச்சாரியார்‌, ராமானுஜாச்சாரியார்‌ முதலியவர்‌ 
கள்‌ வெவ்வேறு பாஷியம்‌ செய்வதற்குக்‌ காரணம்‌ 
வேதத்தில்‌ காணும்‌ சொற்களுக்கு வெவ்வேறு அர்த்‌ 
தங்கள்‌ கொள்வதே யாகும்‌. தர்க்கம்‌ செய்யும்‌ 
பொழுதெல்லாம்‌ ஒரே பதங்களுக்குப்‌ பல அர்த்தங்‌ 
கள்‌ வைத்துப்‌ பேசுவதால்‌ குழப்பம்‌ ஏ ற்படுவதைச்‌ 
சாதாரணமாகக்‌ காணலாம்‌. 

சொற்களின்‌ அர்த்தங்கள்‌ அவ்வப்போது: 
மாறி வருணன்‌ றன வென்பதை காந்தியடிகள்‌ தமத 
அனாசக்தியோகம்‌ என்ற பகவத்‌ கீதை வியாக்யா 
னத்தில்‌ குறிப்பிட்டிருக்கறார்‌. பண்டைக்‌ காலத்தி 
லிருந்து வரும்‌ பதங்களை உபயோகப்படுத்தும்‌ 
பொழுது இவ்‌ வுண்மையை முக்கியமாகக்‌ கவணிக்க 
வேண்டும்‌. 


பிரமாணங்கள்‌ 


சத்தியம்‌, தர்மம்‌ இவ்‌ விரண்டும்‌ மனித அறி 
வின்‌ பரிணாமங்கள்‌. ஆதலால்‌ அவற்றை நிர்ணயம்‌ 
செய்வதற்கு முடிவான அதிகாரியும்‌ ஈமது புத்தி 
தான்‌. நூற்றில்‌ தொண்ணூற்றொன்பது பேர்கள்‌ 
ஒரு விஷயத்தை சத்தியமென்று சொன்னால்‌ அத. 
னாலேயே ௮௮ நாறாவது மனிதனுக்குச்‌ சத்திய 
மாஇவிடாது. அவனது அறிவு அதைத்‌ தவறாக 
எண்ணலாம்‌. முடிவில்‌ அவன்‌ எண்ணமே சரி 
யென்று இந்தத்‌ தொண்ணூற்றொன்பது பேர்களும்‌ 
ஒப்புக்‌ கொள்ளலாம்‌. முன்‌ காலத்தில்‌ பூமி தட்டை 


2 ‘ 


யாக இருப்பதாகவும்‌ சூரியனும்‌ ஈட்சத்திரங்களும்‌ 
அதனைப்‌ பிரதட்சணம்‌ செய்வதாகவும்‌ நினைத்தார்‌ 
கள்‌. உண்மை அப்படியல்ல, பூமி வட்டமாக இருக்‌ 
இறத. அது சூரியனைச்‌ சுற்றுகிறது. காபர்னிகஸ்‌, 
கலிலியோ முதலியவர்கள்‌ சொன்னபொழுது அவர்‌ 
கள்‌ பேரில்‌ இறிஸ்துவ சமயவாதிகள்‌ சீறி விழுக்‌ 
தார்கள்‌. 

உண்மையை அறிவதற்கு முக்யெ பிரமாணங்‌ 
கள்‌ மூன்று என்று சொல்லுவது வழக்கம்‌. பிரத்தி 
யட்சம்‌, அனுமானம்‌, சாஸ்திரம்‌. வெளி யுலகத்தைப்‌ 
பற்றியோ அல்லது மனித நிலைமையைப்‌ பற்றியோ 
ஒரு தத்துவம்‌ சொன்னால்‌ அதன்‌ உண்மையையும்‌ 
பொய்யையும்‌ அனுபவத்தினால்‌ நிர்ணயிக்க வேண்டு 
மென்பது பிரத்தியட்ச பிரமாணம்‌. முதல்‌ தோற்‌ 
றத்தில்‌ இதுவே முடிவான பிரமாணமென்ன 
தோன்றுகிறது. ஆனால்‌ பல விஷயங்களில்‌ பிரத்தி 
யட்ச பிரமாணத்தை நேரில்‌ உபயோகப்படுத்த 
முடியாது. 

கோடானுகோடி மைல்களுக்கு அப்பால்‌ 
இருக்கும்‌ ஈட்சத்திரங்களைப்‌ பற்றியும்‌, மிகவும்‌ 
நுட்பமான அணுக்களைப்‌ பற்றியும்‌ சேரில்‌ அனு 
பவமிருல்க முடியாது. ' ஏதோ கருவிகளைக்கொண்டு 
லெ விஷயங்களைக்‌ கவனித்துச்‌ சிக்கலான கணிதத்‌ 
இன்‌ மூலம்‌ அனுமானங்களைச்‌ செய்து நிர்ணயிக்க 
வேண்டி யிருக்கிறது. கணக்குகளும்‌ ௮னுமானங்‌ 
களும்‌ சரியாவென்ன தீர்மானம்‌ செய்யக்கூடியவர்‌ 
மிகவும்‌ சொற்பமாக இருக்கன்‌ றனர்‌, சாதாரண 
மனிதனைப்‌ பொறுத்தவரையில்‌, நியூடன்‌ நிர்த்தா 


ர்‌ 


ரணம்‌ செய்த ஆகர்ஷண சக்தி தத்துவங்களைப்‌ 
(Laws of Gravity) புறக்கணித்துவிட்டு ஈன்ஸ்டின்‌ 
தேசகால ஸமுச்ய சம்பந்த தத்துவங்களை ஸ்தாபிஜ்‌ 
தருக்றொர்‌ என்று கேட்கும்பொழுது பிரமித்து 
நமஸ்காரம்‌ செய்வதைத்‌ தவிர வேறொன்றும்‌ செம்‌ 
வத ற்இல்லை. 

ஒரேவிதமான பல பிரத்தியட்ச அஅனுபவங்களி 
லிரும்து ஒரு பொது விதியை நிர்ணயித்து அதன்‌ 
மூலம்‌ இனி நடக்கப்போகும்‌ சம்பவங்களை நிச்சயம்‌ 
செய்வதற்கு அனுமானம்‌ என்று பெயர்‌, சூரியன்‌ 
இனமும்‌ காலையில்‌ உதித்து மாலையில்‌ ௮ஸ்தமிக்கி 
றான்‌. விலக்கின்‌ றி இது எப்பொழுதும்‌ பிரத்தியட்ச 
அனுபவமா யிருப்பதால்‌ காலையில்‌ உதிப்பதும்‌* 
மாலையில்‌ மறைவதும்‌ சூரியன்‌ சுபாவம்‌ என்று தீர்‌ 
மானிக்கறோம்‌. சகத்திலுள்ள பொருள்களின்‌ சபா 
வங்களையும்‌, பரஸ்பர சம்பந்தங்களையும்‌, ஒன்றோ 
டொன்று பிணைத்து அவைகளை நமக்கு வேண்டிய 
பலனளிக்குமாறு செய்யக்கூடிய முறைகளையும்‌, 
கருவிகளையும்‌ கண்டுபிடிப்பதே ஆராய்ச்சிகளின்‌ 
முயற்சியாகும்‌. ஆதலால்‌ பிரத்தியட்சத்தை அடிப்‌ 
படையாகக்கொண்ட அனுமானமே நமது மதியின்‌: 
முக்கிய சாதனமென்று சொல்லத்‌ தகும்‌. இதற்கு ' 
விரோதமான எதையும்‌ பொய்யென்று சொல்லு: 
இறோம்‌. இதற்கு ஒத்திருப்பதை சத்தியம்‌ என்று 
நம்புகிறோம்‌. 

அனுமானம்‌ பிரத்தியட்ச அனுபவத்தை அடிப்‌ 
படையாகக்கொண்‌ டிருந்தபோதிலும்‌, சல வேளை 
இரண்டிற்கும்‌ முரண்பாடு இருப்பதுபோலத்‌ 


7 


தோன்றலாம்‌. பூமியைச்‌ சூரியன்‌ . சுற்றுவது: 
பிரத்தியட்சமாகத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ நாம்‌ 
ரயிலில்‌ போகும்பொழுது மரங்கள்‌ ஓடுவதுபோல்‌. 
காணப்படுவதை நினைத்துக்கொண்டால்‌, பூமி சூரி 
யனைச்‌ சுற்றினாலும்‌ ஈம்‌ கண்களுக்குச்‌ சூரியன்‌ 
சுற்றுவதுபோலத்‌ தோன்றக்‌ கூடுமென்று சமா: 
தானம்‌ செய்துகொண்டு இதர அனுபவங்களைக்‌ 
கொண்டு பூமிதான்‌ சுற்றுறெதென்ற முடிவுக்கு. 
வருகிறோம்‌. 

ஆதலால்‌, பிரத்தியட்சத்திலிரும்‌த அனுமானம்‌ 
செய்வது சுலபமான காரியமல்ல. இப்பொழுது 
நமக்கு உண்மையென்று புலப்படும்‌ அனுமான த்தி 
லும்‌ தவறு இருக்கலாம்‌ என்பதை எப்பொழுதும்‌: 
மறக்கக்கூடாது. நமது சொந்த அனுபவங்களைப்‌. 
பற்றியே இவ்வாறு. ஜாக்ரெதையாக இருக்க 
வேண்டி யிருக்க பிரத்தியட்சமல்லாத பொருள்‌ 
களைப்பற்றிப்‌ பிடிவாதம்‌ செய்வது எவ்வளவு அகி. 
யாயமாகும்‌ ? 

நமது அனுபவத்திற்கு அப்பாலுள்ள பொருள்‌ - 
களைப்பற்றிச்‌ எிர்திக்காம லிருக்துவிடுவதே கல 
மென்று நினைக்கக்கூடும்‌. ஆனால்‌ இது சாத்திய 
மில்லை. இந்த விசித்திர உலகத்தின்‌ சூட்சமம்‌ 
என்ன? நமது வாழ்க்கையின்‌ லட்சியம்‌ எது? 
சமூக வாழ்க்கையின்‌ தத்துவங்கள்‌ யாவை? இந்தக்‌ 
கேள்விகளுக்குப்‌ பிரத்தியட்சத்தையும்‌ அனு 
மான த்தையும்கொண்டு பதில்‌ கூற முடியாது. ஒவ்‌. 
வோர்‌ சமூகமும்‌ தன்‌ பெரியார்களின்‌ உபதேசங்‌, 
காயே பரமார்த்தமாகக்கொண்டு வாழ வேண்டி 


8 


யிருக்றத. இதைத்தான்‌ சாஸ்திரப்‌ பிரமாணம்‌ 
என்றும்‌, மதமென்றும்‌ கூறுவார்கள்‌. முன்‌ காலத்‌ 
இல்‌: பலவித சமூகங்களுக்கும்‌ இடையே போக்கு 
வரத்தும்‌ கல்வியும்‌ குறைவாக விரும்ததால்‌, ஒவ்‌ 
வொரு மதத்தினரும்‌ தம்‌ மதத்தின்‌ உபதேசங்‌ 
களைத்‌ தெய்வ வாக்காககல்‌ கருதி வந்தார்கள்‌. அந்தச்‌ 
சம்பிரதாயத்தைக்‌ கொண்டே இன்றும்‌ பல சம 
யத்தார்கள்‌ பிற மதங்கள்‌ பொய்யென்றும்‌ தம்‌ 
மதம்‌ மட்டுமே உண்மையைப்‌ போதிக்கிற தாகவும்‌ 
நம்புகிறார்கள்‌. ( 

இதைக்‌ கண்டு எல்லா மதங்களும்‌ புரட்டுகள்‌ 
என்று பிரசாரம்‌ செய்றொர்கள்‌. ஆனால்‌ நிச்சய 
மான அனமான த்திற்கு இடமில்லாமலே வாழ்விற்கு 
அவசியமாயுள்ள பிரச்னைகளைப்பற்றி பல அபிப்‌ 
பிராயங்கள்‌ : இருப்பது சகஜமென்றும்‌, அவை 
களைப்‌ பிறர்‌ மனத்தில்‌ பலாத்காரமாகப்‌ புகுத்து 
வதுதான்‌ அநியாயம்‌ என்று உணர்த்துவதே 
உண்மை அறிவின்‌ அறிகுறியாகும்‌. 


மதிமயக்கத்தின்‌ காரணங்கள்‌ 


காம்‌ மதி மயங்குவதற்குப்‌ பல காரணங்கள்‌ 
உள. அவைகளில்‌ முக்கியமானவை (1) அறியாமை, 
(2) பிடிவாதம்‌, (8) பயம்‌, (4) சுயநலம்‌. 
.... தம்‌ இந்திரியங்களின்‌ அற்ப சக்திகளையும்‌, ஜகத்‌ 
தின்‌ அளவற்ற விசித்திரத்தையும்‌ நினைக்கும்‌ 
பொழுது நமது அறியாமையைப்பற்றி ஆச்சரியப்‌ 
படவேண்டியதில்லை. சிறிதளவேனும்‌ அறிவதற்கு 


நமக்குச்‌ சக்தி யிருப்பதைக்‌ கண்டுதான்‌ வியப்‌ 


19 


அடைய வேண்டும்‌ (2). ஆயினும்‌ ஈமக்குச்‌ சிறிதளவு 
தான்‌ தெரியும்‌, அதிலும்‌ அரைகுறையாகக்‌ தெரி 
பும்‌ என்பதை மறக்‌ துவிடுகறோம்‌. 
அறியாமையைக்‌ காட்டிலும்‌ பிடிவாதமே 
பொய்க்கு முக்கிய இருப்பிடம்‌. உறங்குறவனை 
எழுப்பிவிடலாம்‌. வேண்டுமென்று தங்குவது 
போல்‌ பாசாங்கு செய்பவனை எழுப்புவது சாத்திய 
மன்று. அவ்வாறே மூடக்‌ கொள்கைகளைப்‌ பிடி 
வாதமாகப்‌ பிடித்துக்கொண்டு அவைகளே பர 
மார்த்த சித்தாக்தமென்று வாதாடுபவனைத்‌ தர்க்‌ 
கத்தால்‌ திருப்ப முயல்வது வீண்‌. ஈமது அறிவுக்‌ 
கெட்டாமல்‌ ஒரு பொருள்‌ எவ்வளவு தூரத்தில்‌ 
இருக்சன்றதோ அதே அளவில்‌ பிடிவாதமும்‌ 
வலுக்கின்றது. அதைக்‌ கண்டு சாதுக்கள்‌ 
உண்மை யில்லாமல்‌ இவ்வளவு பிடிவாதமாக 
நம்பிக்கையுண்டாகுமா? (கொள்ள முடியுமா) என்று 
தாமும்‌ மயங்குசன்றனர்‌. வெகுகாலம்‌ சம்பி 
மிருந்த கொள்கைகளும்‌, அனுஷ்டித்த பழக்க 
வழக்கங்களும்‌ தவறு என்று ஒப்புக்கொண்டால்‌ 
இப்ன்‌ அனர்த்த முண்டாகும்‌ என்பது உண்மை* 
அறியாதவர்களுக்கு மனக்‌. குழப்பம்‌ உண்டாக 
கவன்‌ என்று இதையில்‌ சொல்லப்படுகிறது. 
தவிரவும்‌ அவ்வாறு மனக்‌ குழப்பம்‌ உண்டாக்கு 
வதில்‌ தீவிர இரத்தையுள்ளவர்கள்‌ சாதாரணமாக 
ஒரு மூடக்‌ கொள்கைக்குப்‌ பதிலாக மற்றோர்‌ மூடக்‌ 
கொள்கையை பிரசாரம்‌ செய்யவேண்டுமென்ற 
பிடிவாதக்காரர்களாக இருக்கின்றனர்‌. அவர்‌ 
களிடம்‌ பயப்படுவது ஓரளவு நியாயமாகும்‌. 


10 


தனி மனிதனுக்குத்‌ தோன்‌ றிய உண்மைகளைக்‌. 
கடைப்பிடிப்பதால்‌ பெரிய கஷ்ட ஈஷ்டங்கள்‌ 
உண்டாகலாம்‌. இதனால்‌ மனச்‌ சாட்சியை அடக்கிச்‌ 
சுயகலத்தைக்‌ கோருவது சகஜ மணித தர்மமாக 
விருக்கிறஅ. அப்படிச்‌ செய்வதால்‌ தனது நிலையி 
லிரு்து கீழே வீழ்வதாக உணர்ந்து தனக்குள்‌ 
ளேயே வெட்கப்படுவதும்‌ சகஜம்‌. இக்த முரண்‌ 
பாட்டைத்‌ தீர்க்க, தன்‌ சுயநலத்திற்கு ஒத்தவாறு 
தர்மத்தையும்‌ சத்தியத்தையும்‌ திருத்தி ப்‌ 
கொள்ளும்‌ பழக்கம்‌ ஏற்படுகிறது. 
- இந்த மான்கு காரணங்களாலும்‌ நமது 
தினசரி வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்படுகன்‌ றது 
என்பதை. ஆராய்வது இக்நூலின்‌ நோக்கம்‌, 
ஜகத்தைப்பற்றியும்‌, மனித சொரூபத்தைப்பற்றி 
யும்‌ பெரிய சிக்கலான பிரச்னைகள்‌ இருக்கன்‌ றன. 
அவ்வாறே அறிஞர்களுக்குள்ளும்‌ தீவிர அபிப்பி 
ராய பேதத்தினால்‌ ஏற்படும்‌ பல தர்மசங்கடங்கள்‌ 
இருகின்றன. அவைகளைப்பற்றிய வாதங்கள்‌ இம்‌ 
நூலில்‌ விசாரிக்கப்படவில்லை. சாதாரண மனிதர்‌ 
தம்‌ பகுத்தறிவைச்‌ சிறிது உபயோகப்படுத்தப்‌ 
பழகிக்கொண்டால்‌ எந்தெந்தக்‌ குறைகளிலிருக்து 
தப்பித்துக்கொள்ள முடியுமோ, எவ்வித ஏமா ற்றங்‌ 
களினால்‌ ஏமாராமல்‌(?) இருக்க முடியுமோ அவைகளை 
விளக்க முயற்சி செய்யப்பட்டிருக்னெ றது. 
உண்மை அறிவும்‌, தர்ம இந்தனையும்‌ உத்தம 
புருஷார்த்தங்களென்று, 'இதுகாறும்‌ தோன்‌ றிய 
பெரியார்களெல்லாம்‌ உபதே௫த்திருக்கன் றனர்‌. 
இந்தத்‌  தத்துவச்தை வாதத்தால்‌ ஸ்தாபிக்க 


11 


முடியாது. ஒவ்வொருவரும்‌ தன்‌ உள்ளத்தில்‌: 
ஆழ்க்து ஆராய்ந்தால்‌, இதை ஒப்புக்கொண்டா' 
லொழிய மனிதப்‌ பிறவிக்குப்‌ பலனில்லை என்று. 
தோன்றும்‌. ஆயினும்‌ தனது ௬௧ துக்கங்களையும்‌, 
லாப நஷ்டங்களையும்‌ சிறிதும்‌ பொருட்படுத்தாமல்‌ 
சத்தியத்தையும்‌, தர்மத்தையும்‌ தேடுவோர்‌, கோடி. 
யில்‌ ஒருவர்கூட இருப்பது துர்லபம்‌. மற்றவர்கள்‌ 
தெரிந்தும்‌ தெரியாமலும்‌ பொய்யை மெய்யாகக்‌ 
கொண்டு, அதர்மத்தை தர்மமாகக்‌ கொண்டு வாழ 
வேண்டி யிருக்கிறது. நாளுக்கு காள்‌ அறிவிலும்‌: 
தர்மத்திலும்‌ சிறிது வளர்ந்து வருவதே அவர்‌ 
களுடைய லட்சியமாகக்‌ கூடுமானால்‌ அஅவே பெரிய: 
காரியம்‌. இந்த லட்யெத்தைத்‌ தமிழ்‌ காட்டாருக்கு 
வற்புறுத்த வேண்டுமென்பது இச்சிறு புத்தகத்‌ 
தின்‌ பெரிய நோக்கமாகும்‌. 
மதம்‌ 

சமூக வாழ்க்கையில்‌ பொய்யும்‌ மெய்யும்‌ எத்‌ 
அறையில்‌ அதிகசாகக்‌ கலந்திருக்கன்றன வென்‌ 
ரூல்‌ “மதம்‌” என்று நிச்சயமாகக்‌ கூறிவிடலாம்‌. 
பொதுவாக மதத்தைப்பற்றியும்‌, பிரத்தியேகமாக 
ஒரு தனி மதத்தைப்பற்றியும்‌ ஈடுகிலைமை வஇத்துச்‌ 
சந்திப்பது மிகவும்‌ கடினமான காரியம்‌. இதற்கு 
முக்கிய காரணம்‌ மத குருக்கள்‌ எல்லோரும்‌ மிகவும்‌ 
பெரிய மனிதர்களாக இருந்திருப்பதே. அவர்கள்‌ 
சுயநல மற்றவர்கள்‌, சாமர்த்தியசாலிகள்‌, பிற: 
மணிதர்களை வகரம்‌ செய்வதில்‌ சக்தி வாய்ந்தவர்‌ 
கள்‌. மணித அறிவுக்கெட்டாத விஷயங்களைப்பற்றி 


12 


தெளிவாக. உபதேசித்தவர்கள்‌. பரம்பரையாக 
பக்தர்கள்‌. மனதில்‌ வளர்ந்து தெய்வத்‌ தன்மை 
“அடைந்து விட்டவர்கள்‌. அவர்கள்‌ கூறுவதில்‌ 
தவறு இருக்குமா ? 
ஒரு ஹிநதுவைக்‌ கேட்டால்‌ (வேதங்கள்‌ 
அனாதிப்‌ பிரம்மத்தின்‌ முகத்திலிருந்து. வெளித்‌ 
தோன்றியவை, அவைகளில்‌ ஒவ்வொரு வார்த்தை 
யும்‌ உண்மையென்று கொள்ளவேண்டும்‌, அதற்கு 
மாறாக நினைப்பது பாவம்‌ ' என்று சொல்லு 
வான்‌. 
அம்மாதிரியே ஒரு முஸ்லிம்‌ ' முகம்மதுநபி அவர்‌ 
கள்‌ தேவதூதர்‌, அவர்‌ கூறிய குரான்‌ தேவவாக்கு ? 
என்றும்‌ கூறுவான்‌... 
ஒரு திஸ்தவன்‌ * ஏசுநாதர்‌ நேரில்‌ கடவுளின்‌ 
மகன்‌. பலவித அமானுஷ காரியங்கள்‌ செய்தார்‌. 
அவரைப்‌ பின்பற்றாதவர்களுக்கு கற்கதி இடை 
பாது? என்று கூறுவான்‌. 
தெய்வத்தைப்‌ பற்றி .ஒன்றும்‌ தெரியாது 
என்ற உபதேசித்த புத்தரையும்‌ ஒரு தெய்வமாகச்‌ 
-செய்தவிட்டார்கள்‌. 
இதைக்‌ கண்ட காஸ்திகர்கள்‌ கோபித்து 
எல்லா மதங்களும்‌ பொய்யும்‌ புரட்டுமென்று 
கண்டிக்கிறார்கள்‌. 
( இவற்றில்‌ எது உண்மை, எது தவறு என்று 
கிர்ணயிப்பது சுலபமல்ல, முடிவான தீர்ப்புக்கு 
வருவது சாத்தியமல்ல. மதங்களைப்‌ பற்றி எவ்வித 
-மனோஙிலையில்‌ சந்திக்கவேண்டும்‌ என்பதைப்‌ பற்றி 
மட்டும்‌ இங்கு ஆலோசிப்போம்‌. 


19 


வேதங்களைப்‌ பிறப்பித்த ரிஷிகளும்‌, புத்‌ தரும்‌... 
இரிஸ்துவும்‌, முகம்மதுஈபி அவர்களும்‌, ஜனங்களை 
ஏமாற்ற விரும்பினார்கள்‌ என்‌ அ எண்ணுவது சுத்தப்‌ 
பிசகாகும்‌. தங்கள்‌ தங்கள்‌ சமூகங்களின்‌ நன்மை 
யைக்‌ கோரி அதற்காகச்‌ சொந்த ச௬ுகங்களையெல்‌ 
லாம்‌ தியாகம்‌ செய்த உத்தமர்கள்‌ என்பதை மனம்‌ 
பூர்வமாக ஒப்புக்‌ கொள்ளவேண்டும்‌. 

ஆனால்‌ எந்த மனிதனும்‌ சர்வ ஞானமுடைய 
வன்‌ அல்ல. தான்‌ பிறந்த சமூகத்தின்‌ அறிவை 
யும்‌, பழக்க வழக்கங்களையும்‌ முற்றிலும்‌ தாண்டிச்‌ 
செல்லமுடியாது. மற்றவர்களைவிட சில விஷயங்‌ 
களில்‌ விசேஷ அறிவாளிகளாக இருக்கக்கூடும்‌. 
தாம்‌ கண்ட தர்மத்தைச்‌ சீர்திருத்தப்‌ பாடுபட்டனர்‌. 
அவர்கள்‌ மனித வர்க்கத்தைச்‌ சேர்ந்தவரல்ல 
வென்றும்‌, விசேஷ தெய்வப்‌ பிரரெதிகள்‌ என்றும்‌: 
நம்புவதால்‌ பெரிய அனர்த்தம்‌ உண்டாநறெகது. 
. அவர்களுடைய உபதேசங்களில்‌ குற்றம்‌ குறைகள்‌ 
இருக்க முடியாது என்று நம்புவதால்‌, காலதேசு 
வர்த்தமானத்தை அனுசரித்து மாற்ற வேண்டு 
மென்று சொல்வதற்கு ௮வகாசமில்லாமல்‌ போய்‌' 
விடுகிறது. 

ஆதிமுதல்‌ மனிதன்‌ தெய்வத்தைப்‌ பற்றிச்‌ 
இந்தனை செய்திருக்கிறான்‌. இதோடு திருப்தி 
யடையாமல்‌ இன்னும்‌ நெருங்கிய வழிகளில்‌ அதை 
அணுக விரும்பியிருக்றொன்‌. இந்த விருப்பத்தை 
வைத்துக்கொண்டு பலர்‌ ரேரில்‌ கடவுளைக்‌ கண்டு: 
விட்டதாகப்‌ புராணங்களும்‌, சம்பிரதாயங்களும்‌. 
கூறுஇன்றன. யோக சமாதியில்‌ மனிதன்‌ கடவுளை 


CS 


தன வழியில்‌ தரிசனம்‌ செய்கிறான்‌ என்று 
இம்து சாத்திரங்கள்‌ கூறுகின்‌ றன. இதில்‌ எவ்வளவு 
உண்மையுள்ள தென்பதைப்பற்றி ஆராய்வதற்கு 
வழியில்லை. சாதாரண மனித. முயற்சியாலும்‌ 
இந்திரியங்களாலும்‌ இது அசாத்தியமென்பதைப்‌ 
பற்றிச்‌ சந்தேகமில்லை. நமது மொழிகளும்‌, எண்‌ 
ணங்களும்‌ சமாதி நிலையடைவதற்கோ பிறருக்கு 
எடுத்து உரைக்கவோ சக்தியுள்ள கருவிகள்‌ இல்லை, 
இல யோகிகள்‌. தமது அனுபவத்தைக்கூற முயன்‌ 
ரூலும்‌ அவர்களுடைய சொற்களால்‌ குழப்பத்தைத்‌ 
தவிர ஞானம்‌ உண்டாகாதென்பதிலும்‌ ஐயமில்லை. 
அம்நிலையில்‌ ஈம்பிக்கையுள்ளவர்கள்‌ அவற்றைப்‌ 
பிரயத்தனம்‌ செய்யவேண்டுமே யொழிய அதைப்‌ 
பற்றிப்‌ பிறரிடம்‌ வாதிப்பதும்‌ பிரசாரம்‌ செய்வதும்‌ 
குருடனுக்குக குருடன்‌ வழிகாட்டுவது போலாகும்‌. 
அதனால்‌ எவ்வித நன்மையு முண்டாகாது. 
ஏதோ ஒருவிதத்தில்‌ தெய்வத்தைத்‌ தரிப்பது 
சாத்தியமென்று வைத்துக்‌ கொண்டாலும்‌ அதனால்‌ 
மற்ற சாமர்த்தியங்க ளெல்லாம்‌ வந்துவிடும ன்று 
எண்ணுவதற்கு ஆதாரம்‌ இல்லை. இர்த உலகத்தின்‌ 
மியமங்களை யாராலும்‌ தவிர்க்கமுடியாத. கணித 
சாத்திரத்தில்‌ கரை தேர்ந்தவன்‌ ஒரு சைகிள்‌ விட 
சாமர்த்திய மில்லாம லிருக்கலாம்‌. ஆதலால்‌ சாதா 
ரண மனிதர்களுக்குக்‌ கிட்டாத அனுபவத்தை ஒரு 
சிலர்‌ அ௮டைந்துவிட்டதனாலேயே உலக தர்மங்களில்‌ 
அவர்கள்‌ நிபுணர்கள்‌ ஆக வேண்டியதில்லை. 
பக்தியின்‌ மிகுதியால்‌ கனவையும்‌, கற்பனையை 
யும்‌ கடந்தேறிய சம்பவமாகக்‌ கருதுவது சகஜம்‌, 


14 


15 


சமீபத்தில்‌ பண்டித ஜவஹர்லால்‌ கேரு, ஹிட்லர்‌ 
அழைப்பை மறுத்துவிட்டாரென்று ஒருவர்‌ கதை 
கட்டிவிட்டார்‌. வேண்டுமென்று பொய்‌ சொல்ல 
வில்லை. ஜெர்மனிக்கு வந்தால்‌ அவருக்கு வேண்டிய 
-செளகரியங்கள்‌ செய்யப்படும்‌ என்று ஜெர்மன்‌ 
அரசாங்க உத்தியோகஸ்தர்கள்‌ தெரிவித்தத 
லிரும்து இந்தக்‌ கதை உற்பத்தியாயிற்று, காந்தி 
யடிகளைப்‌ பற்றி அவ்வப்பொழுது பல கட்டுக்‌ 
கதைகள்‌ தோன்றி அதை அவர்‌ மறுத்திருப்பது 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌. தம்தியும்‌, தபாலும்‌, 
ரேடியோவும்‌, பத்திரிகைகளும்‌ மலிந்திருக்கும்‌ இம்‌ 
காட்களிலேயே இவ்விதக்‌ கதைகள்‌ சாத்தியமானால்‌ 
எல்லா சாத்திரங்களும்‌, சரித்திரங்களும்‌, ஏட்டுச்‌ 
சுவடிகள்‌ வழியாகவும்‌, வாய்‌ மூலமாகவும்‌ காப்பாற்‌ 
ப்பட வேண்டியிருந்த காலங்களில்‌ பெரியோர்‌ 
களைப்‌ பற்றி பல கதைகள்‌ ஏற்பட்டிருப்பதில்‌ 
ஆச்சரியம்‌ ஒன்றுமில்லை. 

எல்லா மதங்களும்‌ கான்கு கேள்விகளுக்குப்‌ 
பதில்‌ கூற முயலுகன்‌ றன . (1) இந்த ஜகத்திற்குக்‌ 
காரணப்‌ பொருள்கள்‌ என்ன? (2) மனிதனுடைய 
உண்மை சொரூபம்‌ என்ன? (8) இறந்த பிறகு 
மனிதனுக்கு வேறு வாழ்வு உண்டா? (4) இந்த 
வாழ்க்கையில்‌ அனுசரிக்க வேண்டிய தர்மம்‌ 
என்ன? 

இந்தக்‌ கேள்விகளில்‌ ஒன்றுகூட நமது 
பிரத்தியட்ச அனுபவத்தாலும்‌, அனுமானத்தாலும்‌ 
“கிர்ண்யிக்கக்‌ கூடியதன்று. அவற்றிற்கு யார்‌ 
மாதைக்‌ கூறினாலும்‌ அவற்றை முற்றிலும்‌ சரி 


16 


அல்லது தவறு என்னு சொல்வது சாத்தியமில்லை... 
ஆதலால்‌ சாதாரண ஜனங்கள்‌ ' தம்‌ முன்னோர்‌ 
களின்‌ ஈம்பிக்கைகளையே தாமும்‌ கொள்வது 
நியாயம்‌ என்று நினைப்பது சகஜம்‌. 

முதல்‌ மூன்று கேள்விகளுக்கு எல்லா மதங்‌ 
களும்‌ ஏறக்குறைய ஒரேவிதமாக பதில்‌ சொல்லு 
கின்றன. இந்த உலூற்குக்‌ காரணம்‌ கடவுள்‌. 
ஒவ்வோர்‌ மனிதனுக்கும்‌ நித்தியமான ஆத்மா 
ஒன்றுண்டு. இறந்த பிறகு இவ்‌ வாழ்வில்‌ செய்த 
தர்மத்திற்கு. அனுகுணமாக ஈற்கதியையும்‌ அர்ச்‌ 
கதியையும்‌ அடைகிறான்‌. 

முக்கிய கொள்கைகளில்‌ ஒன்றுபட்ட போதி 
லம்‌ கடவுள்‌,ஆத்மா இவ்‌ விரண்டின்சொரூபத்தைப்‌ 
பற்றியும்‌ மதங்களுக்குள்ளும்‌, ஒவ்வோர்‌ மதத்திலும்‌ 
பல இளை மதங்களுக்குள்ளும்‌ பல பேதங்கள்‌ இருக்‌ 
இன்றன. அடிக்கடி உபநிஷத்துகளில்‌ இந்த 
சொருபங்கள்‌ நமது மனத்திற்‌ கெட்டாதவை என்று 
கூறப்பட்‌ டிருக்கிறது. ஆயினும்‌, அவைகளைப்‌ 
பற்றி எவ்வளவு வித்தியாசங்களும்‌, கட்கெளும்‌ ஏற்‌ 
பட்டிருக்கின்றன ! உபமானங்களாலும்‌ கற்பனை 
களாலும்‌ கடவுளின்‌ மகிமையையும்‌ ஆத்மாவின்‌ ' 
சோதியையும்‌ வர்ணிப்பதில்‌ குற்றமில்லை. ஆனால்‌: 
இவைகளெல்லாம்‌ கவிதைகள்‌ இல்லை என்று 
சண்டை போடுவது மதியீனமல்லவா ? 

கடவுளையும்‌ ஆத்மாவையும்‌ பற்றி ஓரளவு 
கற்பனை செய்யக்‌ கூடும்‌. ஆனால்‌ இறந்த பிறகு. 
கம்‌ கதி என்னவாகும்‌ என்பதைப்‌ பற்றிக்‌ கற்பனை 
செய்வது கூடக்‌ கஷ்டமாக இருக்கறது. ஆனால்‌ 


17 


நாம்‌ அடியோடு நூத்துவிடுவோம்‌ என்‌ ற எண்ண 
மும்‌ ௪டிக்கத்தகும்ததல்ல. (ஏன்‌?) 

எல்லா மதங்களும்‌ ஈம்‌ ஆத்மா சாகாதென்றும்‌ 
இந்த வாழ்க்கை மாதிரி நமக்கு மற்றோர்‌ வாழ்க்கை 
இடைக்குமென்றும்‌ கூறியிருக்கன்‌ றன. கிறிஸ்தவ 
இஸ்லாம்‌ மதங்கள்‌ மனிதனுக்கு இது ஒரே ஜன்மம்‌ 
தானென்றும்‌ இதில்‌ ஈன்மை செய்தால்‌ சாசுவத 
மோட்சமும்‌, தீமை செய்தால்‌ நித்திய நரகமும்‌ 
இடைக்குமென்னும்‌ கூறுகின்றன. இந்தியாவில்‌ 
தோன்றிய மதங்களோ ஒரு சிறிய வாழ்க்கைக்‌ 
குள்‌ இவ்வளவு மகத்தான விஷயம்‌ தீர்மானமாய்‌ 
விடமுடியாதென்றும்‌, ஆத்மா அனேக ஜன்மங்கள்‌ 
எடுத்துப்‌ பல கர்மங்கள்‌ செய்து, அவற்றின்‌ பலா 
பலன்களை அனுபவித்து முடிவில்‌ முக்தியடைறெ 
தென்றும்‌ கூறுகின்றன. இந்த உபதேசத்திற்கு 
ஆதாரமாக முன்‌ ஜன்மங்கள்‌ சிலருக்கு ஞாபகம்‌ 
வருவதாகவும்‌ கூறுகின்றன. ஆனால்‌ கடவுள்‌ தரி 
சனத்தைப்‌ பற்றிய கதைகள்போல்‌, இவைகளும்‌ 
்‌ பெரும்பாலும்‌ கனவாகவும்‌, கற்பனையாகவும்‌ இருக்‌ 
கும்‌. சில வேளை இம்மாதிரியான அதிசயக்‌ கதை 
களைக்‌ கொண்டு அறியாதவர்களை ஏமாற்றிப்‌ 
பிழைப்பதும்‌ உண்டு. ம்‌ 

மதங்களின்‌ முக்கிய உபயோகம்‌ தருமம்‌. 
தர்மத்தைப்‌ போதிப்பதற்காகவே இதர தத்துவங்‌ 
கள்‌ கற்பிக்கப்‌ படுகின்றன. மற்ற தத்துவங்களைப்‌ 
பற்றி அபிப்பிராய பேதங்கள்‌ இருப்பதால்‌ அதிக 
மனஸ்தாபங்களும்‌, சண்டைகளும்‌ ஏற்படாது. 
ஆனால்‌ தர்மத்தில்‌ வித்தியாசங்கள்‌ ஏற்படவே ஒவ்‌ 

2 


18 


வொரு சாராரும்‌ தமது பழக்க வழக்கங்களை 
மேன்மையென்றும்‌ மற்றவர்கள்‌ தீய பழக்கங்களை 
அனுசரித்து நரகமடையப்‌ போடருர்களென்றும்‌ 
நினைக்கிறோம்‌. 
பண்டைக்காலங்களில்‌ வாழ்க்கையின்‌ எல்லாத்‌ 
துறைகளிலும்‌ மதத்தின்‌ பெயரால்‌ நியமங்கள்‌ ஏற்‌ 
படுத்தப்பட்டன. ஆகாரம்‌, விவாகம்‌, சொத்துப்‌ 
பிரிவினை, ஜாதி வித்தியாசங்கள்‌ இவைகளனைத்தும்‌ 
மத விவகாரங்களாகக்‌ கருதப்பட்டன. காலதேச 
வர்த்தமானத்தை அனுசரித்து இவைகள்‌ மாறினால்‌ 
மதகுருக்கள்‌ பழைய ெர்தங்களுக்கு விசேஷ 
வியாக்கியானங்கள்‌ செய்து புதிய வழக்கங்களுக்கும்‌ 
அவைகளில்‌ இடம்‌ கண்டுபிடித்து வந்தனர்‌. இது 
கூட இம்‌ நாட்களில்‌ சாத்தியமில்லை. ஆதலால்‌ தர்‌ 
மத்தை நித்திய தர்ம மென்றும்‌ கால தர்மமென்றும்‌ 
வகுத்து நித்திய தர்மத்திற்கே மதங்கள்‌ பிரமாணங்‌ 
களென்று கூறுவது வழக்கமாகின்றது. சத்தியமும்‌, 
அன்பும்‌, அஹிம்சையும்‌, இம்திரிய நிக்கரகமும்‌ 
எல்லா மதங்களிலும்‌ உபதேசிக்கப்‌ படுவதால்‌ 
அவற்றை எல்லோரும்‌ ஏற்றுக்கொண்டு மற்ற 
லெளகே தர்மங்களை அவ்வப்பொழுது மாற்றிக்‌ 
கொள்ள சமூகத்திற்குச்‌ சுதந்திரமுண்டு என்ற 
“கொள்கை மதப்‌ பற்றுள்ளவர்களிடம்‌ பரவிவரு 
இன்றது. 
தர்மத்திற்கு ஏன்‌ மதத்தில்‌ ஆதாரம்‌ தேட 
வேண்டும்‌ ? மனித அறிவைக்கொண்டே நிர்ணயம்‌ 
செய்யக்கூடாதா என்று கேட்கலாம்‌. இவ்வாறு 
்‌ செய்ய எல்லாக்‌ காலங்களிலும்‌ எல்லா நாடுகளிலும்‌ 


19 


்‌ - இவிர முயற்சி செய்திருக்கின்‌ றனர்‌. சுகத்தைச்‌ சிலர்‌ 
லட்யெமொகக்கொண்டு தர்மத்தை நிச்சயிக்கப்‌ பிர 
யத்தனம்‌ செய்திருக்கன்றனர்‌. சக்தி, சமூக 
நன்மை, மணித வர்க்கத்தின்‌ மேன்மை முதலிய 
லட்சயங்களையும்‌ கொண்டு நிர்ணயிக்க முயற்சி 
-செய்திருக்கன்றனர்‌. ஆனால்‌ எல்லோரும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளக்‌ கூடிய தர்மத்தை இதுவரையில்‌ நிர்ண 
மிக்க முடியவில்லை. பிறருக்காக ஒருவன்‌ ஏன்‌ 
கஷ்டப்பட வேண்டும்‌ ? சமூகத்திற்காக ஏன்‌ பாடுபட 
வேண்டும்‌? சகம்‌ எதில்‌ இருக்கறது? சாவு நிச்சய 
மாக இருக்கும்‌ பொழுது அல்ப சுகத்தால்‌ என்ன 
பிரயோசனம்‌? இம்மாதிரியான பல இக்கலான 
பிரச்னைகளுக்கு நமது பகுத்தறிவு எவ்வித முடி : 
வான பதிலுமுரைக்க சக்தி பெறவில்லை. 
தவிரவும்‌ தர்மத்தின்‌ முக்கிய அம்சம்‌ நிய 
மங்களை விதிப்பது மட்டும்‌ அல்ல. அந்த நியமங்களை 
அனுஷ்டிக்கும்‌ சக்தி யளிப்பதும்‌ அவசியம்‌, 
அதுதான்‌ மிகவும்‌ சிரம சாத்தியமான காரியம்‌. 
நமது காமங்களையும்‌ குரோ தங்களையும்‌ கட்டுப்படுத்‌ 
துவதற்கு அறிவு போதாது. தர்மத்தில்‌ அதிகப்‌ 
பற்று வேண்டும்‌ ! மதங்கள்‌ மூலம்தான்‌ இப்‌ பற்று 
போதிய அளவில்‌ ஏற்பட்டிருக்கின்‌ றது. 
தேச விடுதலை, புதிய சமூக நிர்மாணம்‌ முதலிய 
லட்சியங்களுக்காகவும்‌ மனிதர்‌ பெரிய தியாகப்‌ 
களச்‌ செய்ய முன்வருவது உண்மை. ஆயினும்‌ 
இந்த உற்சாகங்கள்‌ நிலைத்திரா. வாழ்க்கையின்‌ 
லட்யெங்களைப்‌ பற்றியும்‌ ௮ தற்கு மூல காரணமான 
தெய்வம்‌, ஆத்மா முதலியவற்றைப்‌ பற்றியும்‌ உள்ள 


80 


கொள்கைகளின்‌ நம்பிக்கையும்‌ ஸ்திரமாக ஏற்பட்ட 
பிறகே நம்‌ மனம்‌ தின சஞ்சலத்தை ஜயித்து 
ஸ்திரமான அறவழியில்‌ செல்ல ஆற்றல்‌ பெறு 
தின்றது. இந்தக்‌ கொள்கைகளை அனுமானத்தால்‌ 
நிரூபிக்கவும்‌ முடியாது, நிர்மாணிக்கவும்‌ முடியாது. 
அவ்வப்போது தோன்றும்‌ பெரியார்களின்‌ 
போதனா சக்தியால்‌ இக்‌ கொள்கைகளின்‌ பேரில்‌ 
நம்பிக்கை ஏற்படுகிறது. 

ஆதலால்‌ எந்த மதத்தையும்‌ மரியாதையுடன்‌ 
ஆராய்வது அறிஞனுக்கு அழகு. ஆனால்‌ தன்னைப்‌ 
போன்ற மனிதர்களால்தான்‌ அவைகள்‌ ஸ்தாபிக்‌ 
கப்பட்டு வளர்க்கப்பட்டன வென்பதையும்‌ மறந்து 
விடக்கூடாது. இதை மறந்து தம்‌ மதம்‌ மட்டும்‌ தெய்‌ 
வத்தால்‌ பிறப்பிக்கப்பட்டது என்று பிடிவாதம்‌ 
செய்து பிறரைத்‌ அன்புறுத்தவோர்‌ மூடர்களில்‌. 
மகா மூடர்கள்‌ என்று தீர்மானித்‌தவிடலாம்‌. 

எந்த மதக்கொள்கையும்‌ பரமார்தீதத்தைப்‌ பற்‌ 
றிய ஊகமே. அது மனிதன்‌ விருப்பத்தினாலும்‌, 
அவனது அக்தராத்மாவின்‌ தேவையினாலும்‌ தோன்‌ 
றியது. ஆதலால்‌ அதில்‌ ஓரளவு உண்மை யிருக்க. 
லாம்‌ என்பதே மதத்திலுள்ள மெய்யாகும்‌. இக்‌ 
கொள்கைகளைத்‌ தெய்வமே ரேரில்‌ தெரிவித்தது ; 
ஆதலால்‌ அதை கம்பித்தான்‌ ஆகவேண்டும்‌, 
நம்பாதவர்கள்‌ நரகத்திற்குப்‌ போவார்கள்‌ என்பது 
முற்றிலும்‌ பொய்‌. 


6, 
குடும்பம்‌ 


_ முதமும்‌, குடும்பமும்‌ பழைய தாயாதிகள்‌. வெளியி 
லிருக்து பார்க்கும்பொழுது இரண்டிற்கும்‌ கெருங்‌ 
இய கேசபாவம்‌ இருப்பதுபோல்‌ தோன்றும்‌. 
ஆனால்‌ உட்புகுக்து பார்க்கின்‌ தீராப்‌ பகை. குடும்‌ 
யம்‌ இவ்‌ வுலக சுகத்திற்கு உபாயம்‌. மதமோ 
மறுமை சுகத்திற்காக இம்மை சுகத்தைத்‌ தியாகம்‌ 
செய்ய வேண்டுமென்கறது. பல மதங்களில்‌ வீட்‌ 
டைத்‌ துறந்து சச்கியாசம்‌ எடுத்தக்கொள்ளுவோர்‌ 
களே மத குருக்களாக முடியும்‌. * இரந்த வாழ்க்கை 
அமித்யம்‌, அதன்‌ பற்றை அறுத்துவிடு £ என்னு 
கூறுஇன்றன மதங்கள்‌. £ இன்றைய வாழ்வுதான்‌ 
நிச்சயம்‌. வீட்டுக்‌ காரியத்தைப்‌ பார்‌ என்று 
சொல்லுறெது குடும்பம்‌. 
பெரும்பாலான. மனிதர்களுக்கோ கூழுக்கும்‌ 
ஆசை, மீசைக்கும்‌ ஆசை, குடும்பம்‌, மதம்‌ இரண்‌ 
டிற்கும்‌ நடுவில்‌ எப்படியோ சமாளித்துக்கொண்டு 
காலம்‌ தள்ளுகிறார்கள்‌. குடும்ப வாழ்க்கை சாரமற்று 
இருப்பின்‌ மதத்தில்‌ சரண்‌ புகுகன்றனர்‌, மதக்‌ 
கோட்பாடுகளை அனுசரிக்க விருப்ப மில்லாவிடின்‌ 
குடும்பத்தின்‌ பேரில்‌ குற்றம்சாட்டி. வருன்றனர்‌. 
ப, காமம்‌, அன்பு, அகம்பாவம்‌ என்‌ ற கான்கு 
தூண்களின்‌ பேரில்‌ குடும்பம்‌ கட்டப்பட்டிருக்றெது. 


22 


இவற்றில்‌ ஒரு கூண்‌ ஆடினாலும்‌ குடும்பம்‌ கலைய 
ஆரம்பிக்கும்‌. ஐரோப்பாவில்‌ பல நகரங்களில்‌ 
வீட்டில்‌ சமையல்‌ இல்லாமல்‌ ஓட்டலில்‌ சாப்பிட்டுக்‌. 
கொண்டு தம்பதிகள்‌ குடித்தனம்‌ செய்யப்‌ பிரயத்‌ 
தனம்‌ செய்ஒரறார்கள்‌. அகேகமாக அது விவாக 
ரத்தில்‌ கொண்டுபோய்‌ விடுகிறது, 

காமத்திற்கும்‌ குடும்பத்திற்கும்‌ சம்பந்த மிருக்க 
வேண்டியதில்லை. தங்கள்‌ காமங்களை வேறு விதப்‌ 
களில்‌ பூர்த்தி செய்துகொண்டு புருஷனும்‌, மனைவி 
யும்‌, வாழ்க்கைத்‌ தணைவர்களாக இருக்க வேண்டு . 
மென்று மேனாட்டு மேதாவிகள்‌ உபதேசித்து வரு 
இன்‌ றனர்‌. ஆனால்‌, இந்தத்‌ தோழமையைப்‌ பலர்‌ 
விரும்புவதாகத்‌ தெரியவில்லை. 

குழந்தைக ளில்லாமல்‌ காமத்தைப்‌ பரிபூர்ண 
மாக அனுபவிக்க ' வேண்டுமென்று பலர்‌ விரும்பி 
யதன்‌ பலனாக மேனாட்டு சமூகங்களே க்ஷீணிக்க 
வாரம்பித்து, ஹிட்லர்களும்‌ முசோலினிகளும்‌ கட்‌ 
டாயமாகக்‌ கலியாணம்‌ செய்து குழக்தை பெறு 
வோருக்குப்‌ பரிசு கொடுக்க ஆரம்பித்திருக்‌ 
கின்றனர்‌. 

ஆதலால்‌ குடும்பத்தின்‌ சொரூபத்தை மாற்‌: 
௮வது எளிதான காரியமல்ல. அதன்‌ ஒவ்வோர்‌ 
அமிசத்திலும்‌ பலவித சங்கடங்களும்‌, சிக்கல்களும்‌ 
இருக்கன்‌ றன. இவற்றை எல்லாம்‌ சாமர்த்திய: 
மாகச்‌ சமாளித்து வாழ்க்கையறம்‌ குன்றாமலும்‌ 
இன்பம்‌ கூடியும்‌ நடத்துவோனை மிகவும்‌ கெட்டிக்‌ 
காரன்‌ என்ற சொல்லவேண்டும்‌. 

. மனித சுபாவத்தின்‌ அடிப்படையான நான்கு. 


22. 


வளர்ச்செகளின்‌ பேரில்‌ குடும்பம்‌ அமைக்கப்பட்‌ 
டிருக்கிறதென்று மேலே கூறப்பட்டது. பசியைப்‌ 
போக்குவதற்கு வருமானம்‌, காமத்தைத்‌ தீர்ப்ப 

தற்கு விவாகம்‌, அன்பை வளர்ப்ப த ற்குக்‌ குழந்தை 
கள்‌, அகம்பாவத்தைப்‌ பெருக்குவதற்கு பம்துக்கள்‌ 
என ஒவ்வோர்‌ மனோபாவமும்‌ உருவெடுத்துக்‌ குடும்‌ 
பத்தைக்காக்கன் றது. இந்த அம்சங்களை த்‌ தனித்‌ 
தனியாக ஆராய்வது அவசியமாகும்‌. 


வருமானம்‌ 


தனி வருமானம்‌, தனிக்‌ குடித்தனம்‌, தனிச்‌ 
சமையல்‌ இம்‌ மூன்றும்‌ குடும்பத்திற்கு அடிப்படை 
யானது. இவற்றிற்குள்‌ வருமானம்‌ மற்ற இரண்‌ 
டிற்கும்‌ ஆதாரமானது. இவ்‌ வருமானம்‌ பல வழி 
களில்‌ இடைக்கலாம்‌. சொத்திலிருந்து வரலாம்‌. 
வேலையின்‌ கூலியாகக்‌ இடைக்கலாம்‌. ஒரு குடும்பத்‌ 
தில்‌ பலர்‌ சம்பாதிக்கலாம்‌. அல்லது சிலர்‌ சம்பா 
தத்துப்‌ பலர்‌ சாப்பிடலாம்‌. 

பண்டைச்‌ சமூகங்களில்‌ தகப்பன்‌, தாய்‌ உயி 
ருடனிருக்கும்‌ பொழுது பிள்ளைகளும்‌,பேரப்‌ பிள்ளை 
களும்‌ சேர்ந்திருப்பது வழக்கம்‌. தகப்பன்‌, தாய்‌ 
இருவரும்‌ இறந்த பிறகே சகோதரர்கள்‌ பிரிந்து 
போவார்கள்‌. சில வேளைகளில்‌ அப்பொழுது 
கூடப்‌ பிரியாமல்‌ ஒன்றாயிருப்ப அ முண்டு. அவ்வாறு 
சேர்க்‌ இருப்பதில்‌ பல செளகரியங்களு முண்டு. பல 
அசெளசரியங்களுமு ண்டு. ஒருவர்‌, இருவர்‌ 
அதிர்ஷ்டசாலியாயிரும்‌ த சம்பாதித்தால்‌ மற்றவர்‌ 
களும்‌ “செளகரியப்படுறார்கள்‌. எவ்வளவு பெரிய 


94 


சம்பாத்திய மிருந்தாலும்‌ பெறிய குடும்பத்தைச்‌ 
சம்ரட்சண செய்யும்பொழுது அதிக ஆடம்பரத்‌ 
திற்கு இடம்‌ கொடுப்பதில்லை - கஷ்ட காலங்களில்‌ 
ஒருவருக்‌ கொருவர்‌ அணைபுரிகிறுர்கள்‌. ஆனால்‌ 
இந்த ஏற்பாட்டினால்‌ சோம்பேபேறிகளுக்குச்‌ 
செளகரிய முண்டாஇறது. ஏகாந்தமில்லாமல்‌ வீட்‌ 
டில்‌ சண்டைகளும்‌, மனஸ்தாபமும்‌ உண்டா 
இன்றது. 

பெரிய அவிபக்த குடும்பங்களை நிலை நிறுத்தி 
வைப்பதற்கும்‌ அவைகளைப்‌ பிரித்துவிடுவதற்கும்‌ 
சொத்துரிமை ஏற்பாடுகளே முக்யெ கருவிக 
ளாவன. மலையாளத்தில்‌ பெரிய தரவாடுகளைப்‌ 
பிரிக்கக்கூடாதென்று இருந்தவரையில்‌  அவிபக்த 
குடும்பங்களே வழக்கமாக விருக்தன. ஆனால்‌ பாகம்‌ 
செய்துகொள்ள உரிமைகள்‌ ஆங்காங்கு வழங்கப்‌ 
பட்டு அவைகள்‌ சிதறுண்டுபோக ஆரம்பித்து 
விட்டன. தமிழ்‌ காட்டிலும்‌, இதர மாகாணங்‌ 
களிலும்‌ மைனர்களுக்கு உரிமைகள்‌ இருப்பதாலும்‌, 
பாகம்‌ செய்து கொள்ளுவதில்‌ பல கஷ்டங்கள்‌ 
உண்டாவதாலும்‌, ஓரளவு அவிபக்த குடும்பங்கள்‌ 
இன்னும்‌ இருந்து வருகின்றன. ஆனால்‌ விவாக 
மான தும்‌ பிரி்து தனிக்‌ குடும்பம்‌ ஏற்படுவது சகஜ 
மாக வருகின்றது. 

.இதுவரையில்‌ சொத்துரிமைகளும்‌, உத்தி 
யோகமும்‌ வருமானம்‌ கொடுக்கக்கூடிய தொழில்‌ 
களும்‌ புருஷர்களைச்‌ சேர்ம்திருக்கிறது; ஆதலால்‌ 
மனைவியும்‌ குழச்தைகளும்‌ புருஷர்களுடைய வரு 
மானத்தில்‌ ஜீவனம்‌ செய்து வருகிறார்கள்‌: இவ்‌ 


2 


வேற்பாட்டால்‌ அவனுடைய பொறுப்பு அதிகரிக்‌ 
இறது. அதிகாரமும்‌ நிலை கிற்றெது. தன்‌ குடும்பத்‌ 
திற்குயதேச்சாதிகாரியாக இருக்கிறான்‌. ஈல்லவனாக 
விரும்‌ தால்‌ குடும்பம்‌ சகமாகவிருக்கும்‌. கெட்டவனாக 
விருக்தால்‌ மனைவியையும்‌, குழக்தைகளையும்‌ 
கொடுமையாக நடத்தலாம்‌. வீண்‌ செலவு செய்து 
விட்டு அவர்களைப்‌ பட்டினிபோடலாம்‌. இக்த 
யதேச்சாதிகாரத்தைத்‌ தடுப்பதற்குப்‌ பல சமூகங்‌ 
களில்‌ பலவிதமாக முயற்சி செய்திருக்கிறார்கள்‌. 
பெண்களுக்கும்‌, குழந்தைகளுக்கும்‌ சொத்துரிமை 
கள்‌ கொடுப்பதனால்‌ ஒரளவு இதற்குப்‌ பரிகாரம்‌ 
ஏற்படும்‌. இக்துக்களிடம்‌ பிதுரார்ஜித சொத்தில்‌ 
ஆண்‌ குழந்தை களுக்குப்‌ பங்குண்டு. பெண்களுக்குச்‌ 
சீதனம்‌ முதலிய பல உரிமைகளுண்டு. 

எந்தச்‌ சமூகத்திலும்‌ சொத்திலிருந்து அதிக 
“வருமானம்‌ பெறுவோர்‌ சிறுபான்மையோராகவே 
இருப்பர்‌. அன்றாடம்‌ வேலை செய்து ஊதியம்‌ பெறு 
வோர்‌ பெரும்பாலோராவர்‌. ஆதலால்‌ புருஷ 
னுடைய ஊதியத்தில்‌ பிழைக்கும்‌ குடும்பங்களில்‌ 
அவன்‌: வைத்ததுதான்‌ சட்டம்‌. இதனால்‌ பெரிய 
அகியாயம்‌ ஏற்படுகறதென்.று கண்டு சிலர்‌ பெண்‌ 
களும்‌ எல்லாத்‌ தொழில்களிலும்‌ சரி சமமாக வேலை 
செய்து கூலிபெற வேண்டுமென்‌ ூறுர்கள்‌.அப்படிச்‌ 
செய்தால்‌ வீட்டு வேலையை யார்‌ பார்ப்பார்கள்‌, 
குழந்தையை யார்‌ கவனிப்பார்கள்‌ என்றெ பிரச்‌ 
னைகள்‌ எழும்புகின்‌ றன. இரண்டுபேரும்‌ சம்பா 
இத்தாலும்‌ குடும்பச்‌ செலவிற்கு யார்‌ எவ்வளவு 
.கொடுப்பதென்‌ அ நியமம்‌ செய்து, அதை அமுலுக்‌ 


26 


குல்‌ கொண்டு வருவது சாத்தியமான தன்று. பல: 
தொழிலாளிகள்‌ தங்கள்‌ மனைவிகள்‌ சம்பாத்தியத்‌. 
தால்‌ குடும்பம்‌ ஈடக்கட்டுமென்று விட்டுவிட்டு தங்‌: 
கள்‌ கூலிகளைக்‌ குடித்தும்‌, மற்ற தயவழிகளிலும்‌: 
வீணாக்க வீடுகிறார்கள்‌. 

குடும்ப விவகாரங்களில்‌ ராஜ்யமும்‌, சட்டமும்‌: 
தலையிடக்‌ கூடாதென்ற கொள்கை கேற்றுவரையில்‌: 
நடமாட்டத்தில்‌ இருந்தது. மதம்‌, வழக்கம்‌, சம்பிர 
தாயம்‌, சுயகலம்‌, அன்பு எல்லாம்‌ சேர்ந்து புருஷனை 
பொறுப்பாளியாகச்‌ செய்து குடும்பத்தை ஒழுங்‌ 
காகச்‌ சவரணே செய்யச்‌ சொல்லுமென்று நம்பி” 
னார்கள்‌. குடும்பச்‌ சண்டைகளைப்‌ பற்றி வெளியில்‌ 
பேசுவது வெட்கமென்ற வழக்கமிரும்து வந்தது.. 
பெண்டாட்டி பட்டினி இடந்தாலும்‌, குழக்தைகள்‌ 
நிர்வாணமாகத்‌ திரிந்தாலும்‌ அதைப்‌ பார்க்காதது: 
போல்‌ போய்க்‌ கொண்டிருக்தார்கள்‌. ஆனால்‌, ' 
ரயில்களும்‌, கலாசாலைகளும்‌, டாக்டர்களும்‌, சமூக 
சாஸ்திர நிபுணர்களும்‌ தலைப்படவே குடும்பங்களின்‌ 
நிலைமையைப்பற்றி பரிசலனை செய்ய ஆரம்பித்‌ 
தார்கள்‌. எல்லா வருமானத்தையும்‌ புருஷனிடம்‌ 
கொடுத்து விடவதால்‌, அவன்‌ தன்னை ஒரு குட்டி 
அரசனாகப்‌ பாவித்து மனைவி மக்களைத்‌ தன்‌ பணி 
விடைக்‌ கருவிகளாகச்‌ செய்து வருகிறான்‌ என்ற 
சந்தேகம்‌ ஏற்பட்டது. உடனே ஸ்திரீகள்‌ சு தந்திர 
இயக்கம்‌ தோன்றிற்று. விவாக நியமங்களிலும்‌,. 
சொத்துரிமைகளிலும்‌, தொழில்‌ செய்வதிலும்‌, 
ராஜீய சதம்திரங்களிலும்‌, ஆணும்‌ பெண்ணும்‌ 
சமானமாசு இருக்கவேண்டுமென்று வாதித்தார்கள்‌.. 


27 


இதைப்‌ புத்தி பூர்வமாக எதிர்க்க முடியவில்லை” - 
அர்த உரிமைகள்‌ பல காடுகளில்‌ வழங்கப்பட்டது. 
அப்படியே குழந்தைகள்‌ வளர்ப்பதிலும்‌ பல: 
நியமங்கள்‌ ஏற்படுத்தப்‌ பட்டன. கட்டாயக்‌ கல்வி 
நாகரிகத்தின்‌ ௮ றிகு றி யாயிற்று. சில மாதங்‌: 
களுக்கு ஒருதரம்‌ வைத்தியப்‌ பரீட்சையும்‌ சிடிச்சை 
யும்‌ கட்டாயமாகச்‌ செய்யப்பட்டு வருகிறது. உண 
விலும்‌, பால்‌ முதலிய சாமான்கள்‌ கட்டாயமாகக்‌ 
* கொடுக்கப்படவேண்டுமென்‌ று ஏற்பாடுகள்‌ செய்யப்‌ : 
பட்டு வருகின்‌ றன. 
இதையெல்லாம்‌ செய்வதற்கு சமூகத்தின்‌ வரு. 
மான த்தில்‌ வரியாக எடுத்துக்கொள்ளப்படும்‌ பாகம்‌ 
அதிகரித்து வருறெது. எல்லா வருமானங்களையும்‌, . 
அரசாங்கமே எடுத்துக்கொண்டு அவரவர்களுக்கு, 
வேண்டியவாறு உணவும்‌, உ.டையும்‌ கல்வியும்‌ 
கொடுக்க வேண்டு மென்பது பூர்ணப்‌ பொதுவுடமை 
வாதம்‌, அதாவது ஒரு சமூகம்‌ முழுதும்‌ ஒரே அவி 
பக்த குடும்பம்‌ அல்லது தரவாடாக வேண்டும்‌. அப்‌: 
படிச்‌ செய்தால்‌ குடும்ப வாழ்க்கையே கலைந்து: 
போகுமென்‌ று பலர்‌ அஞ்சுகிறார்கள்‌. அ.தனால்‌ ஒன்‌ 
அம்‌ முழுப்போகாதென்று மற்றவர்கள்‌ கூறு 
இன்றனர்‌. 
குடும்பத்தைக்‌ குலையாமல்‌ பார்த்துக்கொண்டு 
நியாயமும்‌ வழங்க வேண்டுமானால்‌ சொத்துரிமை 
களையும்‌, வருமானங்களையும்‌ எவ்வாறு வகுப்பது 
என்பது சிக்கலான பிரச்னை. இதில்‌ பல சமு- 
தாயங்களில்‌ , இருக்கும்‌ ஈல்ல விதிகளை ஒருங்கே. 
இரட்டி, ஒரு நல்ல முறை ஏற்படுத்த முயலவேண்டும்‌... 


26 


குடும்பியாக விருக்கும்‌ ஸ்திரீக்கோ, புருஷ 
அக்கோ தனிச்சொத்து இருப்பது நியாயமில்லை. 
அல்லாச்சொத்தும்‌ வருமானமும்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்க்ததாகவே கருதப்படவேண்டும்‌. குடும்பம்‌ 
ஒற்றுமையாக  இருக்கும்வரையில்‌ இப்பொழுது 
போலவே தம்பதிகள்‌ சம்மதத்தின்‌ பேரில்‌ வீட்டு கிர்‌ 
-வாகம்‌ ஈடந்துவரலாம்‌, கணவன்‌, மனைவியின்‌ வரு 
மானங்களைக்‌ குடும்ப வருமானமாகப்‌ பாவித்து, 
இரண்டையும்‌ சேர்த்து சரிவர பங்கு போட்டுச்‌ : 
“செலவு செய்யவேண்டும்‌. குடும்பச்‌ செலவுகளுக்கு 
ஒழுங்காக கணக்கு வைத்துக்கொண்டு, அவசிய 
மான பொழுது கோர்ட்டுகளிலும்‌,.அதிகாரிகளிட 
மும்‌ . தாக்கல்செய்வது இந்த சீர்தருத்தத்திற்கு 
அடிப்படையானது. 

ஒரு சமூகம்‌ நாகரிகத்துடன்‌ வாழவேண்டு 
மானால்‌, ஒவ்வொரு குடும்பத்திற்கும்‌ ஒரு நல்ல வீடும்‌, 
அதன்‌ சங்கியைக்குத்‌ தகுந்த குறைந்த வருமான 
மும்‌ இருத்தல்‌ அவசியம்‌. வருமானம்‌ வளராமல்‌ 
குடும்பத்தை மட்டும்‌ கணக்கன்‌ நிப்‌ பெருக விடுவ 
தால்‌ பெரிய அனர்த்தங்கள்‌ உண்டாகின்றன. 
-ஒவ்வொரு சமூகத்திற்கும்‌ தனது செல்வ நிலைக்கு 
ஏற்றவாறு ஜன த்தொகையையும்‌ நிர்ணயித்துக்‌ 
கொள்வது மற்ற சிர்த்திருத்தங்‌ களுக்கெல்லாம்‌ 
அஸ்திவாரமாகக்‌ கருதப்படவேண்டும்‌. இத்த 
"வேலையைத்‌ தனிக்‌ குடும்பங்களுக்கு விட்டு விட்டால்‌ 
படிப்பும்‌ அறிவும்‌ மிகுந்த கூட்டத்தார்கள்‌ கர்ப்பத்‌ 
தடை முறைகளை மிதமிஞ்சிக்‌ கையாண்டு விடுவார்‌ 
கள்‌. மற்றவர்கள்‌ நாகரீக வாழ்வுக்கு வழி யில்லா 


20) 


மல்‌ ஆரோக்யெமும்‌, சுகமும்‌ கெட்டுத்‌ தவிப்பார்‌. 
கள்‌. 5 


விவாகம்‌ 


விவாகம்‌ முதலில்‌ எங்கே எக்காரணத்தால்‌ எவ்‌: 
விதத்தில்‌ ஏற்பட்டது என்று சொல்லமுடியாது, 
எல்லா மனித ஜாதிகளிடமும்‌ இது ஒரு சடங்காகக்‌ 
கொண்டாடப்படுகிறது. ஆனால்‌, இதன்‌ நியமங்கள்‌ 
மட்டும்‌ மிகவும்‌ வித்தியாசப்‌ படுகின்றன. ஒரு. 
மனிதனுக்குப்‌ பல மனைவிகள்‌ இருக்கும்‌ சமூகங்கள்‌ . 
பல, ஒரு மனைவிக்குப்‌ பல புருஷர்களிருக்கும்‌ 
சமூகங்களும்‌ சல வுள. ஒருதரம்‌ விவாகம்‌ செய்து: 
விட்டால்‌ ஆயுட்காலம்‌ முழுவதும்‌ அதை ரத்துச்‌ 
செய்ய முடியாதென்று சில சமூகங்களில்‌ நியமமிருக்‌ 
இன்றது. அதை ரத்து செய்துவிட்டுப்‌ புனர்‌ 
விவாகம்‌ செய்துகொள்ள மற்ற சமூகங்கள்‌ இடம்‌ 
கொடுக்கின்றன. கல்யாணம்‌ செய்வற்குமுன்‌ மற்‌: 
றவர்களோடு புணர்ச்சி யிருக்கலாகாதென்ற சம்பிர 
தாயம்‌ பெரும்பாலாகப்‌ பரவியிருப்பினும்‌ அதை 
அனுஷ்டானத்தில்‌ பூர்ணமாக அமுல்செய்யும்‌: 
சமுதாயங்கள்‌ வெகு சில. 

விவாகம்‌ தம்பதிகளுக்குள்‌ ஒரு ஒப்பர்‌ தமா, அல்‌: 
லது மதக்கட்டுப்பாடா ? என்ற விவாதம்‌ அடிக்கடி 
இளம்புவதுண்டு. இந்துக்களும்‌, கிறிஸ்தவர்களும்‌ 
அதை ஒரு மதக்‌ கட்டுப்பாடு என்று சொல்லித்‌ தம்‌ 
ஏற்பாட்டை சிலாஇத்துக்‌ கொள்கிறார்கள்‌. ஆனால்‌: 
நடைமுறையில்‌ எல்லாச்‌ சமூகங்களிலும்‌ தாம்பத்ய 
முறை ஒரே விதமாகத்தான்‌ இருக்துவருறது. சில" 


30 


அம்பதிகள்‌ அன்னியோன்யமாகவிருந்து இன்டர்‌ 
முடன்‌ குடும்ப வாழ்க்கை புரின்றனர்‌. பெரும்‌ 
பாலார்‌ ஏதோ . அதனில்‌ மாட்டிக்‌ கொண்டுவிட்‌ 
“டோம்‌ என்று காலம்‌ கடத்துன்றனர்‌. இல தம்‌ 
பதிகள்‌ ஒருவரை யொருவர்‌ வெறுத்துக்‌ குடும்பத்தை 
நாசமாக விடுகின்றனர்‌. ஆதலால்‌ ஏந்தச்‌ சமூகத்‌ 
_திலும்‌ எல்லோருக்கும்‌ ஒரேவித நியமங்கள்‌ 
பொரும்‌ அமாவென்பது சந்தேகம்‌. விவாக 
மாவதற்கு முன்னமேயே எவருக்கு எம்‌ நியமங்கள்‌ 
பொருக்துமென்று நிர்ணயிப்பதற்கும்‌ வழியில்லை. 
ஏதோ. சில நியமங்கள்‌ செய்து, அவ்வப்போது 
தேவைக்கேற்றவாறு அவைகளை மாற்றிவருவதே 
சாத்தியமான தாகத்‌ தோன்றுஇறது. 

குழந்தை பிறந்தவுடனேயே அதன்‌  கல்யா 
ணச்தைப்‌ பற்றிக்‌ கவலைகொண்டு கூடிய சக்கரம்‌ 
- விவாகத்தை முடித்துவிடுவது பெற்றோர்‌ கடமை 
யென்ற வெகுகால வழக்கமாக இருந்து வந்திருக்‌ 
கிறது. இதற்கு ஈல்ல பல காரணங்க ளுண்டு, காம 
எண்ணங்கள்‌ தோன்றுவதற்கு முன்னமேயே விவா 
கம்‌ செய்துவிட்டால்‌ அவைகளால்‌ குழப்பம்‌ ஏற்‌ 
படாது; எல்லோருக்கும்‌ கலியாணமாக வேண்டு 
மானால்‌ அழகு, சாமர்த்தியம்‌ முதலிய குணங்களைப்‌ 
பற்றி அதிக சர்ச்சை செய்யக்கூடாது ; எவ்வாறு 
குழந்தைகள்‌ தங்கள்‌ பெற்றோர்களின்‌ குணங்களைப்‌ 
பற்றிச்‌ சிந்தனை செய்யாது அவர்களை கேக்கிறார்‌ 
களோ, அவ்வாறே கணவன்‌ மனைவியையும்‌, 
மனைவி கணவனையும்‌ தெய்வத்தால்‌ கொடுக்கப்பட்ட 
தாகக்‌ கருதி பரஸ்பரம்‌ அன்புகொள்ளக்‌ கற்றுக்‌ 


31 


கொள்ள வேண்டும்‌. எப்படி ஒவ்வொருவனுக்கும்‌ 
கட்டாயமாகக்‌ கல்வியும்‌, தொழிலும்‌ கொடுக்கப்பட 
"வேண்டுமோ, அவ்வாறே வாழ்க்கைத்‌ துணையும்‌ சமூக 
ஏற்பாட்டால்‌ - வழங்கப்பட : வேண்டும்‌என்று 
கூறலாம்‌. 

இக்‌ காலத்து மேனாட்டு சம்பிரதாயம்‌ இதற்கு 
நேரடியான கொள்கைகளை ஆதரிக்கிறது. விவா 
கம்‌ நல்ல வயது வந்த யுவர்களின்‌ சுதந்திர உரிமை 
களுள்‌ முக்யெமொனது. இதில்‌ பெற்றோர்களும்‌, 
பந்துக்களும்‌ தலையிடக்‌ கூடாது. பையனும்‌ பெண்‌ 
ணும்‌ காதல்‌ கொண்டு கூடினாலன்‌. றி உயிர்வாழ 
மூடியாதென்ற தீர்மான த்திற்கு வந்தே விவாகம்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌. தன்‌ மனத்திற்கு 
இசைந்த மனைவி இடைக்கும்‌ வரையில்‌ வாலிபன்‌ 
பொறுத்திருக்க வேண்டும்‌. தன்‌ காதல்‌ கணவன்‌ 
இடைக்கும்‌ வரையில்‌ கன்னிகை காத்திருக்க வேண்‌ 
டும்‌. அப்படிக்‌ இடைக்கா விட்டால்‌ காதல்‌ தெய்‌ 
வத்தைக்‌ கற்பனையால்‌ பூசித்துத்‌ தன்னந்தனியே 
வாழ்க்கை நடத்துவதே மேல்‌, காதலில்லாமல்‌ 
கல்யாணம்‌ . செய்துகொள்ளுவது மனித வாழ்க்‌ 
கையை மிருகத்தனமாகச்‌ செய்வ தாகும்‌. காதலின்‌ 
மூமையைக்‌ கவிகள்‌ வர்ணிப்பதில்‌ பயனென்ன ? 
ஒவ்வொருவரும்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ அதைச்‌ சிறிது 
அனுபவிக்க வேண்டியது கடமை யல்லவா ? 

இக்‌ காதல்‌ முறையே வாலிபர்களின்‌ உள்ளத்‌ 
தைக்‌ கொள்ளை கொள்ளத்‌ தக்கதென்பதில்‌ 
சந்தேகமில்லை. பெரும்பாலோர்‌ எளிதில்‌ இதன்‌ 
மூலம்‌ தங்கள்‌ அணைவர்களை சம்பாதித்துக்‌ கொள்ள 


32 


முடியுமானால்‌ சமூகத்தின்‌ சுகம்‌ இதனால்‌ அதிகரிக்‌ 
கும்‌ என்பதை எவரும்‌ மறுக்கமுடியாது. ஆனால்‌ 
அதில்‌ பல கஷ்டங்க ஞண்டாகின்றன. வாலிப 
பருவத்தில்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ சுலபமாகக்‌ 
கலந்து வாழும்‌ சமூகத்தில்தான்‌ விவாகத்திற்கு 
மூன்‌ காதல்‌ தோன்ற முடியும்‌. அப்பொழுது 
உண்மையான காதல்‌ உண்டாகும்‌ முன்னமேயே 
காமத்தால்‌ கூடிப்‌ பிறகு காதல்‌ இல்லையென்று 
கண்டு கொள்ளலாம்‌. அப்படிக்‌ கூடுவதால்‌ ஒன்னும்‌ 
முழுபெபோகாதென்று பல மேனாட்டு ஆசிரியர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. விவாகம்‌ செய்துகொள்வதற்கு. 
முன்‌ கொஞ்சகாலம்‌ பரீட்சா தாம்பத்தியம்‌ நடத்திப்‌ 
பிறகே இருவரும்‌ மனமொப்பினால்‌ விவாகம்‌ செய்து 
கொள்ளவேண்டும்‌, இல்லாவிடில்‌ பிரிந்துபோக 
வேண்டும்‌ என்றொர்‌ அமெரிக்க நியாயாதிபதி 
லிண்ட்ஸே என்பவர்‌. முதலில்‌ வாலிபத்தில்‌ காமத்‌ 
தைத்‌ தீர்த்து பிறகு மத்திய வயதில்‌ விவாகம்‌ 
செய்தகொள்வதுதான்‌ சரியென்‌ றார்‌ பிரான்ஸின்‌ 
மாஜி பிரதம மந்திரி புளும்‌. ஆனால்‌ இவ்வித. 
யோசனை சொல்லுவோர்‌ சில முக்கிய விஷயங்களை 
மறந்து விடுன்றனர்‌. இந்த விஷயத்தில்‌ ஆணை 
யும்‌, பெண்ணையும்‌ சரி சமானமாக வைத்துப்‌ பேசு 
வது வாதத்திற்கு அழகாக விருக்கலாம்‌. ஆனால்‌ 
இயற்கைக்கு விரோதமாகும்‌ விவாகமில்லாமல்‌ 
குழந்தைகள்‌ பிறப்பதனால்‌ விவாகமே அவசிய 
மில்லை. புருஷன்‌ தன்‌ குழம்தைகளுக்குப்‌ பொறுப்‌ 
யேற்றுக்‌ கொள்ள வேண்டுமென்பதே விவாகத்தின்‌ 
முக்யெ கோச்கம்‌, இந்த தர்மம்‌ தவறினால்‌ விவாக 


33 


முறையின்றியே சமூகம்‌ நடைபெறக்‌ கூடும்‌. 
குழம்தைகளையெல்லாம்‌ சமூகம்‌ போலஷிப்ப தற்குப்‌ 
பொறுப்பேற்றுக்கொண்டு விவாகத்தையே விட்டு 
விட வேண்டுமென்று கூட சிலர்‌ சொல்கிறார்கள்‌. 
இது சாத்தியமில்லை என்று தர்க்கத்தால்‌ நிரூபிக்க 
முடியா து. ஆனால்‌ மனிதனுடைய கல்வியும்‌, கற்‌ 
பனையும்‌, கவிதையும்‌ இயற்கையா லுண்டான காமத்‌ 
தைப்‌ பன்முறை பெருக்கியிருக்கன்றன. அதை 
நியமங்களால்‌ கட்டுப்படுக்தினுலொழிய, மணித சமூ 
கங்கள்‌ சக்தியிழந்து கலகம்‌ பெருகி குழப்பமடைக் து, 
சீர்‌ குலைந்துவிடுமென்‌ ற பயம்‌ எல்லா அறிஞரின்‌ 
உள்ளத்திலும்‌ தோன்றும்‌. தவிரவும்‌, இளம்‌ 
வயதில்‌ குழந்தைகளைப்‌ பெற்றோரின்‌ அன்பின்‌ றி 
மந்தைகளில்‌ வளர்ப்பதும்‌ சாத்தியமாகக்‌ தோன்ற 
வில்லை. முதல்‌ ஐந்து வயதில்‌ குழக்தை கற்றுக்‌ 
கொள்வது வெளித்‌ தோற்றத்திற்கு அல்பமாகக்‌ 
காணப்படினும்‌, உண்மையில்‌ அது மீதி ஆயுளில்‌ 
கற்பதைக்‌ . காட்டிலும்‌ அதிகமென்ற மன 
ஆராய்ச்சி நிபுணர்கள்‌ கூறுகிறார்கள்‌. பாஷையும்‌, 
பழக்க வழக்கங்களும்‌ கற்பிப்பதற்கு குழந்தை 
களுக்குத்‌ தனித்‌ தனி குருக்கள்‌ தேவை. பெற்றோர்‌ 
களுக்கு இத்‌ தொழிலை. விட்டுவிடுவகே ஈலமென்‌ 
இறார்கள்‌. இதற்கு கேர்‌ விரோதமாக எவ்வளவு 
ஒக்ரெம்‌ குழந்தைகளைப்‌ பெற்றோர்களிடமிருக்து 
எடுத்தப்‌ பொதுப்‌ பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பு 
கிரோமோ, பொதுநல சேவைக்குப்‌ பழக்குவத ற்கு 
அவ்வளவு சுலபம்‌ என்னும்‌ சிலர்‌ கூறுகிறார்கள்‌, 
ஆனால்‌. இவர்கள்‌ கூட, பி.றச்தவுடனேயே தாயிட 
8 


94 


மிருந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட 
வேண்டுமென்ற கூற முன்வரவில்லை. 
விவாகத்திற்குமுன்‌ காதலை வேண்டி காமத்தில்‌ 
பரீட்சை செய்பவர்கள்‌ குழந்தை பெறாமல்‌ தடுக்க 
வேண்டியிருக்கறது. கர்ப்பத்‌ தடை முறைகளை 
உபயோகிப்பது தர்மமா அ தர்மமா என்று பலமாக 
வாதிக்கப்படுக றது. அவைகள்‌ இயற்கைக்கு விரோ 
தம்‌ என்ற வாதம்‌ ஒப்புக்கொள்ளத்‌ தகுந்த தல்ல. 
ஒரு விதத்தில்‌ மனிதன்‌ செய்யும்‌ எல்லாக்‌ காரியங்‌ 
களும்‌ இயற்கைக்கு விரோதம்தான்‌. மணித 
அறிவும்‌ ஓர்‌ இயற்கை சக்தி என்று ஒப்புக்கொண்‌ 
டால்‌ புத்தி பூர்வமாக நாம்‌ செய்யும்‌ எல்லாக்‌ காரியங்‌ 
களும்‌ இயற்கை தானென்றும்‌ கூறலாம்‌. ஆதலால்‌ 
கர்ப்பத்‌ தடை முறைகளை உபயோகிப்பதால்‌ ஏற்‌ 
படும்‌ பலன்களைக்‌ கொண்டே அவை நன்மை தீமை 
என்று தீர்மானிக்கவேண்டும்‌. குழந்தை பெறும்‌ 
விசித்திர சக்தியைத்‌ தீர விசாரியாமல்‌ தடுப்பதால்‌ 
மகத்தான அனர்த்தங்கள்‌ ஏற்படுகின்றன. தனி 
மனிதர்களுக்கும்‌, குடும்பங்களுக்கும்‌ குறுயெ காலத்‌ 
திற்கு அற்ப சுகம்‌ இடைப்பதற்காக சமூகத்தின்‌ 
வருங்கால வாழ்வைக்‌ கெடுத்து விடக்‌ கூடாது. 
மிதமிஞ்சி கர்ப்பத்‌ தடை முறைகளை உபயோகப்‌ 
படுத்தியதால்‌ பிரான்ஸ்‌, பிரிட்டிஷ்‌, அமெரிக்க 
சமூகங்களின்‌ சங்கியை வருங்காலத்தில்‌ மிகவும்‌ 
குறைந்து முடிவில்‌ பூமியிலிருந்து மறைந்துவிடக்‌ 
கூடுமென்று அறிஞர்கள்‌ கணக்கிட்டு அதைத்‌ 
தடுப்பதற்கு தீவிர பிரசாரம்‌ செய்து வருகின்‌ றனர்‌. 
இளம்‌ வயதில்‌ கன்னிகைகள்‌ ௮ம்‌ முறைகளை 


30 


உபயோடுப்பதால்‌ அவர்களின்‌ ஆரோக்கியத்‌ 
திலும்‌, மனோ பாவங்களிலும்‌ விபரீ தமான பலன்கள்‌ 
உண்டான்‌ றன வென்றும்‌ பல வைத்தியர்கள்‌ கூறு 
-கின்றனர்‌. | 

மெய்க்‌ காதல்‌ தோன்றாதவர்களுக்கும்‌ காம 
முண்டு. அவர்கள்‌ என்ன செய்வது ? பிரம்மச்சாரி 
களாகவும்‌, கன்னிகைகளாஃவுமே ஆயுள்‌ முழுவதும்‌ 
இரும்துவிட முடியுமோ? 

காதலென்பது ஒரு நித்திய நிலையன்று. சல 
காலத்திற்குப்‌ பிறகு பழக்கத்தாலும்‌, காதலர்‌ 
களின்‌ உடலும்‌ மனமும்‌ மாறுதலாலும்‌ அது 
குறைந்து போகும்‌. அப்பொழுது விவாகத்தை 
ரத்துசெய்து விடுவதா? 

காதலின்‌ அவசியத்தை மிகைப்‌ ன்‌ கனல்‌ 
இவ்விதமான பல சங்கடங்கள்‌ கேறிடுகன் றன. 
அதற்கு கோமாரறுக, அதை வேரோடு களைக்துவிட 
வேண்டுமென்ற ஹிந்து மத ஏற்பாடும்‌ சரியானதா 
கத்‌ தோன்றவில்லை. வாழ்க்கையில்‌ துக்கம்‌ ஏற்‌ 
படலாம்‌ என்னு நாம்‌ தற்கொலை செய்து கொள்ளுவ 
தில்லை. உண்மையில்‌ காதல்‌ ஏற்படும்‌ பொழுது 
அது உயர்ந்த அனுபவமென்பதை மறுக்குமுடி. 
யாது. அதைக்‌ தடுக்கும்‌ எந்த ஏற்பாட்டையும்‌ 
மனப்‌ பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. 

குழக்தைப்‌ பருவத்தில்‌ கலியாணம்‌ செய்வ 
தால்‌ காமத்தைக்‌ குறைக்கலாம்‌, காதலைத்‌ தடுக்க 
லாம்‌. ஆனால்‌ அதனால்‌ வேறு பல அனர்த்தங்கள்‌ 
உண்டாகின்‌ றன. தேகமும்‌, மனமும்‌, கன்கு வளரு 
முன்‌ இளம்‌ பிராயத்தில்‌ தாம்பத்திய வாழ்க்கை 


36 


தொடங்குவதால்‌ இரண்டும்‌ குன்றி சமூகத்தின்‌ 
சக்தியே குறைந்து விடுகிறது, கல்வி கெட்டுவிடு: 
இறது. மனைவியிடம்‌ மரியாதையில்லாமல்‌ போய்‌ 
விடுகிறது. . குடும்ப வாழ்க்கை ரசமில்லாமல்‌ சூன்ய 
மாஜிவிடுகிறது. 
இவ்‌ விரண்டு கொள்கைகளுக்கும்‌ மத்‌ தியில்‌ ஒரு 
வழியுண்டா? அதைத்‌ தேடினால்‌ இவ்‌ விரண்டிலு 
முள்ள நன்மை போய்‌, தீமைகள்‌ மட்டும்‌ மிஞ்சாதா?' 
அதையெல்லாம்‌ அனுபவத்தின்‌ பேரில்தான்‌ முடிவு 
செய்யமுடியும்‌. இர்தியாவைப்‌. பொறுத்த வரை 
மில்‌ இந்த மத்திய மார்க்கத்தைத்‌ தேடுவதைத்‌ 
தவிர வேறு வழியில்லை. குழந்தைப்‌ பருவத்தில்‌. 
விவாகம்‌ செய்யும்‌ வழக்கம்‌ குன்றி வருஇறது.. 
பிரம்மசாரிகளும்‌ கன்னிகைகளும்‌ கூசாமல்‌ கலக்‌ 
கும்‌ காலம்‌ சமீபத்தி லிருப்பதகாகத்‌ தோன்‌ றவில்லை.. 
பையன்‌, பெண்‌, இருவரின்‌ அபிப்பிராயங்களையும்‌ 
கலந்து. பெற்றோர்களே விவாகத்திற்கு ஏற்பாடு. 
செய்ய வேண்டி யிருக்கிறது. தேசத்தில்‌ காங்கரஸ்‌.. 
முஸ்லிம்‌ லீக்‌, ஹிந்து மகாசபா, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
எல்லோரும்‌ சேர்ந்து ஒரு காரியம்‌ செய்வதில்‌ எவ்வ 
ளவு கஷ்டமிருக்கிறதோ, ஒவ்வொரு விவாகத்‌. 
. திலும்‌ அவ்வளவு பிரயாசை யிருக்றெது. முடிவில்‌ 
தம்பதிகள்‌ சுகப்படுவது அதிர்ஷ்டத்தைப்‌ பொறுத்‌ 
ததுதான்‌. நாம்‌ என்ன மந்திரம்‌, தந்திரம்‌ செம்‌ 
தாலும்‌ விவாகம்‌ சூதாட்டமாகத்தான்‌ இருந்து. 
வரும்‌, ்‌ 
எப்படியோ கல்யாணமாூ விடுகிறது, அதன்‌ 
பிறகு தம்பதிகளின்‌ தர்மம்‌ என்ன ? பல சமூகம்‌! 


37 


களில்‌ ஆணுக்கு ஒரு விதி பெண்ணுக்கு ஒரு விதி 
யாக இருந்து வருகிறது. புருஷன்‌ வேறு மனைவி 
களை மணக்கலாம்‌. மணக்க உரிமை யில்லாவிட்டா 
லும்‌ மற்ற ஸ்திரீகளோடு சம்பந்தம்‌ வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ மனைவியோ தன்‌ பதிவிரதா 
தர்மம்‌ தவறினால்‌ இம்மையில்‌ இகழப்பட்டு மறுமை 
யிலும்‌ ஈற்கதி யில்லாமல்‌ போவாள்‌ என்பது இகந்து 
தர்மம்‌. இது தவறு, இருவருக்கும்‌ ஒரே தர்மம்‌ 
தான்‌ இருக்க வேண்டும்‌ என்று சொல்லிவிடுவது 
சுலபம்‌. ஆனால்‌ அந்தச்‌ சம தர்மத்தை நிச்சயிப்‌ 
யது கஷ்டம்‌. நிச்சயித்தாலும்‌ அதை அமுல்‌ செய்‌ 
வது அதிகக்‌ கடினம்‌. விவாகம்‌ செய்த பிறகும்‌ 
புருஷனும்‌ மனைவியும்‌ தம்‌ தம்‌ இஷ்டப்படி இருக்கச்‌ 
சம்மதிக்க வேண்டும்‌ என்‌ கிறார்கள்‌ சிலர்‌. அப்படியா 
னால்‌. விவாகம்‌ எதற்கென்று புரியவில்லை. மிகவும்‌ 
கடுமையான தர்மவா திகள்‌ இருவரில்‌ ஒருவர்‌ வேறு 
சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொண்டால்‌ உடனே விவா 
கத்தை ரத்து செய்துவிட வேண்டுமென்‌ ஒரூர்கள்‌. 
அப்பொழுது குழந்தைகளின்‌ கதி என்ன ஆவது? 
ஒரு தம்பதிகளுக்கு இரண்டு, மூன்று குழந்தைகள்‌ 
பிறந்த பிறகு விவாக ரத்து செய்து விட்டால்‌ இரு 
வரும்‌ புனர்‌ விவாகம்‌ செய்து கொள்ள சம நிலையில்‌ 
இருக்க முடியுமா? சமூக விருத்திக்காக, ஸ்திரீ 
களுக்குப்‌ புருஷர்களைக்‌ காட்டிலும்‌, அதிக பார 
மான பொறுப்பை, இயற்கை கொடுத்திருக்கிற 
தென்பதை மணித நீதியால்‌ மாற்ற முடியாது. 
ஆதலால்‌ பதிவிரதா தர்மத்தை விசேஷமாக ஸ்திரீ 
களுக்கு ஹிந்து மதம்‌ போதிப்பதில்‌ ஒரு உண்மை 


36 


இருக்கின்றது. ஒருவர்‌ தவறு செய்தால்‌ அதற்கு 
மாற்று மற்றவர்‌ தவறு செய்வது அல்ல, தாய்‌ 
மார்களே குடும்பத்திற்கு முக்கிய ஆதாரமா தலால்‌ 
பரிசுத்தத்திலும்‌, பொறுமையிலும்‌ அவர்கள்‌ வழி 
காட்ட வேண்டுமென்பது ஸ்திரீகளுக்குப்‌ பெரிய 
கெளரவ மளிப்பதாகும்‌. ஆனால்‌ இந்த கியாயத்தைச்‌ 
௪இக்க முடியாத தூரத்திற்குக்‌ கொண்டு போய்விட்‌ 
டது இந்து மதத்தின்‌ பெரிய தவறாகும்‌. விதவை 
கள்‌ புனர்‌ விவாகம்‌ செய்யக்‌ கூடாது, புருஷன்‌ எக்‌ 
கொடுமை செய்தாலும்‌ விவாக ரத்து உரிமையில்லை 
என்ற பல சட்ட வித்தியாசங்களை ஒரு நாளும்‌ சரி 
யென்று ஒப்புக்கொள்ள முடியாது. சட்டப்படி 
சமத்துவம்‌ கொடுத்து, அந்த உரிமைகளை உபயோ 
கப்‌ படுத்துவதில்‌ பெண்கள்‌ அதி ஜாக்கிரதையாக 
இரும்து கூடியவரையில்‌ குடும்பங்களை காப்பாற்ற 
வேண்டு மென்பது நியாயமாகும்‌. 

ஒரே சமயத்தில்‌ ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி 
தான்‌ இருக்க வேண்டும்‌, ஒரு மனைவிக்கு ஒரு புரு 
ஷன்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்ற நியமம்‌ நியாய 
மாகத்‌ தோன்றுகிறது, ஆனால்‌ ஒரு புருஷனுக்குப்‌' 
பல மனைவிகள்‌ இருக்கலா மென்ற கியமம்‌ பல சமூ 
கங்களில்‌ பல்லாயிரக்‌ கணக்கான வருஷங்களாக 
இருந்து வருகின்றன. எத்தனை நாள்‌ இருந்தா 
லென்ன ? நியாயம்‌ நியாயந்தானே என்று கூற 
லாம்‌. ஆனால்‌ சற்று ஆலோசித்தால்‌, கடுமையான 
ஏகபத்தினி நியமம்‌ சட்டபூர்வமாக சாதிக்கப்பட 
வேண்டுமா என்பதில்‌ சந்தேகம்‌ ஏற்படும்‌. தன்‌ 
மனைவியிடம்‌ வெறுப்புண்டான பிறகே ஒரு புரு 


39 


ஷன்‌ வேறு ஸ்திரீகளை காடுகிறுான்‌ என்பதில்லை. 
பரஸ்திரி சம்பந்தமுள்ளவர்களும்‌ தம்‌ குடும்பத்தில்‌ 
அன்புள்ளவர்களா யிருப்பதைக்‌ காண்டுறோம்‌. ௮ம்‌ 
நிலையில்‌ குடும்பத்தைக்‌ கலைத்து விடுவதால்‌ சமூகத்‌ 
திற்கே ஈஷ்டமே யொழிய லாபமில்லை. ஒரே 
மனைவிதான்‌ இருக்க வேண்டுமென்ற சட்டமிருக்‌ 
கும்‌ காடுகளில்‌, புருஷர்கள்‌ பிறரைக்‌ கண்ணெடுத்‌ 
துப்‌ பார்க்காமல்‌ இருக்கிறார்களா வென்று விசா 
ரித்தால்‌, அங்குதான்‌ நிலைமை மோசமா யிருக்‌ 
இறது. பாசாங்குதான்‌ மிச்சம்‌. முதல்‌ மனைவி 
சம்மதித்தால்‌ இரண்டாம்‌ மனைவியைக்‌ கல்யாணம்‌ 
செய்ய சட்டப்படி உரிமை யிருப்பதால்‌ தர்மம்‌ 
குறையாது. ஆனால்‌ அந்த நிலையை என்று வேண்டு 
மானாலும்‌ தீர்த்துக்கொள்ள மனைவிக்கு உரிமை 
யிருக்க வேண்டும்‌. 

அப்படியே ஒரு மனைவிக்கு இரண்டு புருஷர்க 
ளிருப்பதைச்‌ சட்டம்‌ சம்மதிக்கலாமா வென்று 
கேட்பார்கள்‌. பழக்கமில்லாததால்‌ இது ஒரு அதர்ம 
மாகத்‌ தோன்றுகிறது. சட்டப்படி சாத்தியமா 
யினும்‌ சம்பாவிதமான தன்று. ஆயினும்‌ பாரதத்‌ 
தில்‌ வருவதுபோல கோடியில்‌ ஒருத்திக்கு அவ்‌ 
விதம்‌ அவசியம்‌ கேரிடக்கூடும்‌. அது அனுமதிக்கப்‌ 
படக்கூடாது. என்று சொல்லுவதற்குக்‌ காரண 
மில்லை. 

தாம்பத்தியத்தைப்பற்றி கல்யாணமாவதற்கு 
முன்‌ உபதேசிக்க வேண்டுமா, என்னென்ன உப 
தேசிக்க வேண்டும்‌, எவ்வாறு உபதேசிக்க வேண்‌ 
டும்‌ என்னும்‌ பிரச்னைகளைப்பற்றிப்‌ பலமான விவா 


40. 


தம்‌ உடச்துகொண்‌ டிருக்றெது. முன்னாட்களில்‌ காம 
இச்திரியங்களைப்பற்றியும்‌, குழந்தைகள்‌ பிறக்கும்‌ 
விதத்தைப்‌ பற்றியும்‌ பேசுவதோ, படிப்பதோ 
குற்றமென்று கருதப்பட்டது. இதனால்‌ குழந்தை 
களும்‌, வாலிபர்களும்‌ இவ்‌ விஷயங்களில்‌ ரகசிய 
மாகவும்‌, தகாத வழிகளிலும்‌, மனதைச்‌ செலுத்து 
வதைப்‌ பார்த்து, இவ்‌ விஷயங்களை யெல்லாம்‌ பள்ளி 
களில்‌ போதிப்பதே ஈலமென்று பலர்‌ பிரசாரம்‌ 
செய்கிறார்கள்‌. இதைப்பற்றியும்‌ ஓர்‌ ஈடு நிலைமை 
யான முறையை அனுஷ்டிப்பதே நலமென்று 
தோன்றுகிற, இயற்கையில்‌ பறவைகள்‌ முட்டை 
கள்‌ இடுவதையும்‌, குஞ்சு பொரிப்பதையும்‌, மிருகங்‌ 
கள்‌ குட்டி போடுவதையும்‌, குழ்ச்தைகளிடமிருக்து 
ஒளிப்பது புத்திசாலித்தனமல்ல. உண்மையை 
உள்ளவாறே கற்பிக்க வேண்டும்‌. ஆனால்‌ அனுபவ 
மில்லாத குழச்தைகளிடம்‌ காமத்தைப்பற்றிப்‌ 
பிரஸ்தாபித்தால்‌ அவர்கள்‌ மனம்‌ கலைந்துவிடும்‌. 
17, 18 வயதுக்குமேல்‌ எல்லா வாலிபர்களுக்கும்‌ 
காமத்தின்‌ தன்மையைப்பற்றியும்‌, அதனால்‌ ஏழ்‌ 
படும்‌ வியா திகளைப்பற்றியும்‌ குடும்பம்‌ ஈடத்துவதற்கு 
அவசியமான. விஷயங்களைப்பற்றியும்‌ தெளிவாக 
போதிப்பதால்‌ ஈல்ல பிரயோசனம்‌ உண்டாகும்‌. 
ஜப்பான்‌, சைனா முதலிய தேசங்களில்‌ குடும்ப 
வாழ்க்கையை ஒரு கலையாகப்‌ பாவித்துப்‌ பெற்‌ 
றோர்‌ தம்‌ மக்களுக்குப்‌ போதிக்றொர்களென்று 
சொல்லப்படுகிறது. அப்படிச்‌ செய்வதுதான்‌ சரி. 
இருவர்‌ நீண்டகாலம்‌ சேர்ந்து சுகமாயிருப்பது மிக 
வும்‌ கிரம சாத்தியமானது. சம்பத்திலும்‌, தரித்திரத்‌ 


தில்‌ 


இலும்‌, கோபத்திலும்‌, தாபத்திலும்‌, சுகத்திலும்‌, 
துக்கத்திலும்‌, ஒருவரை யொருவர்‌ கேப்பது சலப 
மன்னு. அதற்கேற்ற மனப்பான்மையை வளர்க்‌ 
கும்‌ சமூகங்களில்தான்‌ குடும்ப வாழ்க்கை நிலை 
பெற்று சுகமாகவிருக்கும்‌. 


குழந்தைகள்‌ 

பத்து மாதம்‌ சுமந்து பெரிய வேதனையுடன்‌ 
பெற்று, பால்கொடுக்து வளர்த்தேனே என்கிறாள்‌ 
தாயார்‌. எவ்வளவோ பாடுபட்டுப்‌ பணம்‌ தேடிப்‌ 
போஷித்துப்‌ படிக்கவைத்தேனே என்று நினைக்க 
ரூர்‌ தகப்பனார்‌. இந்தக்‌ கஷ்ட உலகில்‌ என்னை 
ஏன்‌ பிறக்கும்படி செய்தார்கள்‌ என்று சிந்தை 
கொள்ளுரிரறுர்கள்‌ குழந்தைகள்‌. குழந்தைகள்‌ வளர 
வளர அதற்கும்‌ பெற்றோர்களுக்கு முள்ள வித்தி 
யாசங்களும்‌ விருத்தியா இன்‌ றன. தாய்‌ தந்தையர்‌ 
எப்பெழுதும்‌ பிற்காலத்தை நோக்குடன்‌ றனர்‌. 
மக்களோ வருங்காலத்தை எதிர்பார்த்த வண்ண 
மாகவே இருக்கன்‌ றனர்‌. பதினாறு வயதுக்கு மேற்‌ 
பட்ட மகனை மித்திரனாகப்‌ பாவிக்க வேண்டுமென்று 
இந்து தர்ம சாத்திரம்‌ கூறுன்றது. இதை எல்‌ 
லோரும்‌ அனுஷ்டித்தால்‌ கும்பத்தில்‌ மனஸ்‌ 
தாபத்திற்கு அதிக இடமிராது. 

குழந்தைகளின்‌ சல்வியைப்பற்றியும்‌ தீவிர 
அபிப்பிராய பேதங்கள்‌ இருக்கின்றன. ஏழெட்டு 
வருஷமாவது வீட்டிலிருந்து கல்வி கற்பது மேல்‌ 
என்று லெர்‌ கூறுகின்றனர்‌. தாய்‌ தந்தையர்‌ கெட்‌ 
ஒ.க்காரர்களாக விருக்தால்‌ குழந்தையின்‌ சுபா 


EEL] 


ர வத்தையும்‌, விசேஷ சக்தியையும்‌ நன்கு கவனித்து 


அதற்கேற்ற கல்வி கொடுக்க முடியும்‌. ஆனால்‌ 
பெரும்பாலான பெற்றோர்கள்‌ நான்கு வயதிலேமே 
குழந்தைகளைப்‌ பள்ளியிலடைத்தால்‌ தொந்திரவு 
குறையும்‌. என்று நினைக்கிறார்கள்‌. எவ்வளவு 6ல்‌ 
கிரம்‌ சமூகப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ குழந்தை சேர்க்‌ 


கப்படுகின்‌்றதோ, அவ்வளவு நன்றாகப்‌ பொதுநல: 


சேவைக்‌ கொள்கைகளும்‌, ஒழுங்கான பழக்க வழக்‌ 
கங்களும்‌ கற்பிக்கப்படக்‌ கூடுமென்று பலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. பொதுவுடைமை நாடாகிய ரஷ்‌. 
யாவிலும்‌, எதேச்சாதிகார நாடாகிய ஜெர்மனி 
யிலும்‌ குழந்தைப்‌ பருவத்திலேயே தங்கள்‌ 
கொள்கைகளை மனதில்‌ முத்திரை போட்டுவிட 
வேண்டுமென்று அவசரப்படுகிறார்கள்‌. இங்கிலாந்து 
முதலிய முதலாளி நாடுகளிலும்‌ பணக்காரர்கள்‌ 
குழக்தைகளை நாலைந்து வயதிலேயே பொதுப்‌: 
பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிவிடுவது டல்‌ 
யிருக்கறது, 

கொஞ்ச காலமாவது. கட்டாயக்‌ கல்வி கற்றுக்‌. 
கொடுக்கப்பட வேண்டுமென்று பொதுவாக ஒப்புக்‌ 


கொள்ளப்படுகிறது. ஆனால்‌ எவ்வளவு வருஷங்கள்‌, 
எவ்விதக்‌ கல்வி கற்பிக்கப்பட வேண்டுமென்பதில்‌: 


எவ்வித அபிப்பிராயமும்‌ ஏற்படவில்லை. ௮ திக நிர்ப்‌ 
பட்தமின்றி மலர்‌ மாதிரி குழந்தைகளும்‌ வளர 
வேண்டுமென்று கூறுவது இக்‌ காலத்தில்‌ வழக்க 


மாக இருக்கின்றது. அபூர்வமாக அற்றில்‌ ஒரு, 


குழந்தை இந்த வழியில்‌ தன்‌ முழு சக்திகளின்‌ 
வளர்ச்சி பெறுகின்றது. ஆனால்‌ சாதாரணமாக 


43 


ஓரளவு கட்டுப்பாடும்‌, நியமமும்‌ இருந்தாலொழிய: 
பெரும்பான்மையான குழ ந்‌ழைகள்‌ தங்கள்‌. 
காலத்தை வீணாக்கிவிடுவார்கள்‌. தேகப்‌ பயிற்சி” 
யிலும்‌, மனவளர்ச்சியிலும்‌ கட்டாயத்தையும்‌, சுதம்‌- 
திரத்தையும்‌ கியாயமாகக்‌ கலந்து கல்வி அதிக பார 
மில்லாமல்‌ அமைப்பதே லக்ஷியமாக இருக்க- 
வேண்டும்‌. 

இக்‌ காலத்திய நாகரிகத்திற்குப்‌ பதினைக்‌.து- 
வயதுவரையில்‌ படித்தாலொழிய போதிய பொது 
அறிவு கொடுக்க முடியாதென்று கண்டு அமெ. 
ரிக்கா, இங்லொம்‌ து, ஜெர்மனி முதலிய தேசங்களில்‌: 
எல்லாப்‌ பையன்களும்‌, பெண்களும்‌ இவ்‌ வயது: 
வரையில்‌ பள்ளிக்கூடங்களில்‌ படிக்கும்படி கட்டா 
யப்‌ படுத்துகிறார்கள்‌. விவசாயம்‌ பிரதானமான 
நாடுகளில்‌ இது சாத்தியப்படுமா வென்பது சந்தே- 
கம்‌. பதினைந்து வயதிற்குமேல்‌ வெட்டுவ தற்கும்‌, . 
கொத்துவதற்கும்‌, தோட்ட வேலை செய்வதற்கும்‌. 
கற்றுக்கொள்வது சுலபமல்ல. 

பதினைந்து . வயதுவரையில்‌ பொதுக்‌ கல்வி... 
அதற்குப்‌ பிறகு தொழிலுக்கு மறுபடியும்‌ பத்து. 
வருஷம்‌ படிக்க வேண்டும்‌. ஆயிரக்‌ கணக்கான 
ரூபாய்கள்‌ செலவு செய்ய வேண்டும்‌. மத்தியதரக்‌ - 
குடும்பத்தார்களிடம்‌ நாஜி, பாஸிஸ்ட்‌ கொள்கை: 
பரவுவதற்கு இந்த பாரதத்தின்‌ கொடுமை முக்கிய 
காரணமாக இருக்கின்றது. வாலிபர்களை பலாத்‌ 
காரமாக சைன்யத்தில்‌ சேர்த்துக்கொள்வதால்‌ 
பெற்றோர்களுக்குப்‌ படிப்புச்‌ செலவு மிஞ்சுறெது.. 
பையன்களுக்கும்‌ வருங்காலத்தைப்பற்றிய கவலை 


44 


கறைதிறது. எல்லோருக்கும்‌ படிப்பும்‌ சமூகச்‌ 
செலவில்‌ கொடுத்து, வேலையும்‌ நிச்சயமாக வழங்‌ 
கும்‌ தேசத்தில்‌ சண்டையைப்‌ பலர்‌ விரும்ப 
மாட்டார்கள்‌. 

ஜனத்தொகை குறைந்திருந்த நாடுகளில்‌, 
- குழந்தைகள்‌ பெறுவதற்கு தவம்‌ செய்தனர்‌. இம்‌ 
நாட்களிலோ குழந்தைகளைத்‌ தடுப்பதற்குத்‌ தந்தி 
ரம்‌ செய்கின்றனர்‌. சமூகத்தின்‌ வருமானத்தைக்‌ 
கூடியவரையில்‌ நியாயமாகப்‌ பிரிவினை செய்ய . 
வேண்டியதன்‌ அவயெத்தைப்பற்றி முன்‌ கூறப்‌ 
பட்டது. குழக்தைகளுக்கும்‌ அப்படியே வீதம்‌ 
வ௫ப்பதும்‌ நியாயமாகத்‌ தோன்றுகிறது. வியாதி 
யுள்ள புருஷர்களும்‌, ஸ்திரீகளும்‌ குழந்தைகள்‌ 
பெறா தவாறு தடுப்பது அத்தியாவசியமான அ. நூறு 
வருடத்தில்‌ ஒரு தம்பதிகள்‌ மூலம்‌ பதினாறு தம்பதி 
கள்‌ உற்பத்தியாகும்‌. வியாதியை இவ்விதம்‌ வளர 
- விட்டால்‌ சமூகம்‌ பலஹீனமாகப்‌ போகாமல்‌ 
இராது. ஆரோக்கியமுள்ள ஒவ்வொரு தாய்க்கும்‌ 
அம்தந்த சமூகத்துக்கு இரண்டு, மூன்று, நான்கு 
குழந்தைகள்‌ பெறுவது கடமையாகக்‌ கருதப்பட 
வேண்டும்‌. அழூலும்‌, ஆரோக்கியத்திலும்‌, புத்தி 
யிலும்‌ சிறந்த குழந்தைகள்‌ பெறும்‌ தம்பதிகளுக்கு 
இரந்த விதெத்திற்குமேல்‌ குடும்பத்தை விருத்தி 
செய்ய அனுமதி கொடுக்கப்படலாம்‌. ஜனத்‌ 
தொகையைக்‌  கட்டுப்படுத்துவதில்‌ அறிவைச்‌ 
செலுத்தாத சமூகத்தில்‌ மற்ற எந்த ஏற்பாடும்‌ 
ஒழுங்காக இராது. 

எந்த கியமங்களுக்கும்‌ கட்டுப்படாத குழந்தை 


45 


களே இவ்‌ வுலகத்தில்‌ பெரிய ஞானிகளாகவும்‌,. . 
வீரர்களாகவும்‌, கலைஞர்களாகவும்‌, கவிகளாகவும்‌ 
இரும்திருக்கன்‌ றனர்‌. ஆதலால்‌ மற்றக்‌ குழந்தை 
களிலிருந்து மாறுபட்டிருக்கும்‌ குழக்தைகளைப்‌ 
பெற்றோரும்‌, சமூகமும்‌ வெகு ஜாக்ரெதையுடன்‌ 
கவனிக்க வேண்டும்‌. ராமானுஜத்தின்‌ கணித- 
ஞானத்தின்‌ பெருமையைக்‌ காலத்தில்‌ அறிம்திரும்‌ 
தால்‌ எவ்வளவு. ஈலமாக விருந்திருக்கும்‌. எந்தச்‌ 
சமூக நியமத்திற்கும்‌ விலக்கு உண்டு என்பது 
குழக்தைகளிடத்தில்‌ மிகவும்‌ பொரும்‌ தும்‌. 

குழந்தைகளை அன்புடன்‌ வளர்க்கவேண்டும்‌. . 
ஆனால்‌, அன்பின்‌ பெயரால்‌ அதிகமாகச்‌ சலுகை 
கொடுத்தும்‌, பயமுறுத்தியும்‌ அவைகளைச்‌ சோம்‌ 
போறிசளாகவும்‌ பயங்காளிகளாகவும்‌ செய்வதைக்‌ 
காண்டுறோம்‌. பிற்காலத்தில்‌ அக்‌ குழந்தைகள்‌ 
பெற்றோர்களை வெறுப்பதில்‌ ஆச்சரியமில்லை... 
ஆரோக்யெத்திற்குத்‌ தகாத தின்பண்டங்களைக்‌ - 
கொடுப்பதும்‌, அனாவசியமாகத்‌ தூக்கிக்‌ கொஞ்சு 
வதும்‌ உண்மையான அன்பாகாது. குழந்தையைப்‌ .. 
பொம்மையாகப்‌ பாவித்து தனக்கு விரோதத்தைத்‌. 
தேடுவதாகும்‌. உள்ளத்தில்‌ அன்பும்‌, காரியத்தில்‌: 
அறிவும்‌ உள்ள பெற்றோர்களே மக்களின்‌ ஈன்‌: 
மிக்குப்‌ பாத்திரமாவார்கள்‌. 

- குழந்தைகளைச்‌ சொத்தாக ஙினைப்பவர்கள்‌ 
அவைகளுக்காக எவ்வளவு பாடுபட்டாலும்‌, எவ்‌ 
வளவு பணம்‌ செலவு செய்தாலும்‌. ௮ன்பையோ 
நன்‌ பியையோ ஒரு நாளும்‌ பெறமாட்டார்கள்‌. தங்‌ 
கள்‌ குழந்தையைப்‌ பெற்றோர்‌ வளர்ப்பது சகஜ: 


46 


மாக விருப்பினும்‌ எந்த குழக்தையைப்‌ பார்த்தாலும்‌ 
சந்தோஷப்படுவோரே சொந்தக்‌ குழந்தையிடம்‌ 
உண்மையான அன்புகொள்ள முடியும்‌. குழந்தை 
யில்லா தவர்கள்‌ அதிகக்‌ குழக்தைகளுள்ள குடும்பங்‌ 
களிலிருந்து ஸ்வீகாரமாக எடுத்‌ அக்கொண்டு 
-வளர்க்கும்‌ வழக்கம்‌ பெருகவேண்டும்‌. பிரதிப்‌ பிர 
யோசனத்தை எதிர்‌ பாராமலும்‌, பொய்‌ யபிமான 
மில்லாமலும்‌ சமூக சேவை செய்வதற்கு இது சிறந்த 
வழி. 
பந்துக்கள்‌ 
மனைவியோடு நேசமாக வசித்துவிடலாம்‌., 
குழந்தைகளை நன்றாக வளர்த்துவிடலாம்‌, பந்துக்க 
ளிடம்‌ நியாயமாகப்‌ பழட நல்ல பெயர்‌ எடுப்பவனை 
சித்த புருஷன்‌ என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. 
பந்துக்கள்‌ யார்‌ என்பது சமூகப்‌ பழக்க வழக்‌ 
கங்களைப்‌ பொறுத்திருக்கறெது, ஹிக்து மதத்தில்‌ 
அறந்தை, தாய்‌ வழிகளில்‌ மூன்று தலைமுறைக்குள்‌ 
ளிருக்கும்‌ எல்லோரும்‌ பந்துக்கள்‌ என்று சொல்லப்‌ 
பட்டிருக்றெது. எல்லோரும்‌ தங்கள்‌ ஊர்களிலேயே 
கலியாணம்‌ செய்துகொண்டு பரம்பரையான 
“தொழில்கள்‌ செய்துவந்த காலங்களில்‌ இக்க முறை 
ஒழுங்காக அனுசரிக்கப்பட்டுவம்‌ சது. அனால்‌ பல 
ஊர்களில்‌ விவாகம்‌ செய்து பல உத்தியோகங்கள்‌ 
யார்க்கும்‌, வழக்கம்‌ பரவியதிலிருக்‌து மத்திய வகுப்‌ 
பார்களிடம்‌ பர்துக்களின்‌ கட்டுப்பாடு குலைந்து 
விட்டது. பழைய சம்பிரதாயப்படி கடந்துவிடும்‌ 
'குடியானவர்களிடம்‌ இன்றும்‌ கட்டுப்பாடு குறையா 


47 


மல்‌ இருக்துவருறது. விவாகத்திற்கு வராமற்‌ : 
போனால்‌ விரோதம்‌. கருமாதிக்குக்‌ கூடாமற்‌ , 
போனால்‌ கோபம்‌. ஒவ்வொரு பங்காளியும்‌ சிரமப்‌ 
படி மொய்‌ வைக்கவேண்டும்‌. 

விபீஷணன்‌ ராமனிடம்‌ சரணாகதிக்கு வந்த 
பொழுது, சுக்ரீவன்‌ * இவன்‌ ராவணனுடைய சகோ 
தரன்‌. ஆபத்துக்‌ காலத்தில்‌ தன்‌ பக்‌ துவைவிட்டு 
வருகிறவன்‌, நமக்கு நம்பிக்கைத்‌ அரோகம்‌ 
செய்யாமலிருப்பானா ? என்று கேட்டான்‌. அதற்கு 
ராமன்‌ * எல்லோரும்‌ பரதனைப்போன்‌'ற பந்துவாக 
இருக்கமாட்டார்கள்‌.. பங்காளிகள்‌ சண்டை போடு 
வதுதான்‌ சகஜம்‌? என்று பதில்‌ சொன்னார்‌. 

பந்துக்களின்‌ கடமையை நித்தியம்‌ கைமித்தி 
கம்‌ என்று இரண்டு வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. கலி 
யாண சமயங்களிலும்‌ மரண காலங்களிலும்‌ கூடு 
வது நித்திய கடமையாகப்‌ பாவிக்கப்‌ படுகிறது. 
இதற்காகவே கல்யாணம்‌ ஜந்து நாட்களும்‌, ௧௬ 
மாதி பதின்மூன்று, பதினாறு தினங்களும்‌ கொண்‌ 
டாடப்படுன்‌ றன. ஒரு மாள்‌ கலியாணம்‌ தலைப்‌ 
பட்டதிலிருக்து பந்துக்கள்‌ பாடு பெரிய அவஸ்தை 
யாஇவிடுறத. தம்பதிகள்‌ வந்து சேருவதற்குள்‌ 
ல வேளை கலியாணம்‌ முடிந்து சம்பந்திகள்‌ புறப்‌ 
பட்டுப்‌ போய்விடுறொர்கள்‌. ஆதலால்‌, கடிதத்தில்‌ 
தம்பதிகளை ஆச£ர்வதித்து பந்து தன்‌ கடமையைச்‌ 
.செய்துவிடும்‌ வழக்கம்‌ வளர்்துவருறெது. அக்கத்‌ 
தையும்‌ தபால்‌ மூலமாக விசாரித்துவிட்டால்‌ பாரம்‌ 
.குறையும்‌. 

பந்துக்களுக்குப்‌ பொருளுதவி - செய்வதும்‌, 


48 


வேலை பார்த்துக்‌ கொடுப்பதும்‌, . நைமித்திகல்‌ 
கடமையென்‌ று கூறலாம்‌, இதற்கு எல்லையுமில்லை, 
திருப்‌ தயுமில்லை. ஒருவனுக்கு ஏதாவது செல்‌ 
வாக்கோ அதிகாரமோ இருந்தால்‌, உடனே அதை 
எப்படியாவது உபயோகப்படுத்தி உதவ வேண்டு 
மென்று பந்துக்கள்‌ வற்புறுத்துகன்‌ றனர்‌. அப்‌ 
படிச்‌ செய்யாவிட்டால்‌ மனஸ்தாபம்‌ ; செய்தால்‌ 
சமூக வாழ்வு சீர்கெட்டுவிடுகன் றது. ஏகோ ஒரு 
பரிக்ஷை வைத்தோ, ட்டுப்போட்டுக்‌ குலுக்இயோ 
உத்தியோகங்கள்கொடுக்கப்பட்டால்‌, இக்ததொல்லை 
தீரும்‌. பரிக்ஷையில்‌ என்ன பிரயோசனம்‌, உத்தி 
யோகத்திற்குத்‌ தகுந்த சாமர த்தியமுள்ளவர்களை 
மேலதிகாரிகள்‌ நியமன ம்செய்யவேண்டும்‌என்‌ போர்‌ 
கள்‌ பந்துக்களின்‌ நிர்ப்பர்தத்தை அறியா தவர்‌க 
ளாக விருக்க வேண்டும்‌. அல்லது தம்‌ பக்துக்களுக்‌ 
குச்‌ சிபார்சின்பேரில்‌ உத்தியோகம்‌ செய்துவைக்க 
விரும்பு றவர்களாச விருச்சக வேண்டும்‌, 
பந்துக்களுக்குள்‌ எவ்வித சம்பந்தம்‌ இருக்க 
வேண்டுமென்று எளிதில்‌ கூறிவிடலாம்‌. - ஒருவன்‌ 
தன்‌ சொர்தக்காரர்களிட மிரும்‌து எதையும்‌ எதிர்‌ 
பார்க்கக்‌ கூடாது. எதையும்‌ யாசிக்கலாகாது.. 
ஆனால்‌ தன்னால்‌ கூடியவரையில்‌ தன்‌ பந்துக்களுக்கு 
உதவி செய்ய வேண்டும்‌. இர்த நியாயத்தை அனுஷ்‌ 
டிப்பது அவ்வளவு சுலபமன்று, பற்குச்களின்‌ 
பேரில்‌ குற்றம்‌ சொல்வது ரெகஸ்‌ தர்களின்‌ சாதா 
ரண தர்மமாகப்‌ பாவிக்கப்பட்டு வருகின்றது. தான்‌ 
செய்த அல்ப உதவியைப்‌ பறை சாற்றாமலிருப்ப 
தும்‌ கஷ்டமான து, 


49 


வானப்பிரஸ்தாசிரமம்‌ i 

ஒவ்வொருவனும்‌ இரகஸ்தாசிரமத்தைச்‌ சல 
காலம்‌ அனுபவித்துவிட்டு வானப்பிரஸ்தாசிர 
மத்தை மேற்கொள்ள வேண்டு மென்று ஹிந்து 
மதம்‌ உபதேசிக்கறது. இந்த நியமம்‌ பரலோகத்‌ 
திற்கு உதவுமா வென்று. பதில்‌ சந்தேகம்‌ இருக்க 
லாம்‌. அது இந்த உலக வாழ்க்கையைப்‌ பூர்த்தி 
செய்வத ற்கு அவசியம்‌ என்பதில்‌ ஐயமில்லை. குடும்‌ 
பக்‌ கவலைகளிலிருக்‌ து விடுபட்டு, சுதம்திரமாக உலக 
நாடகத்தைச்‌ சாட்சியாகத்‌ தரிசித்து மகிழ்ச்‌ 
யடையாமல்‌ இறக்கும்‌ புருஷன்‌ தன்‌ வாழ்க்கை 
யின்‌ முக்கிய இன்பத்தையே இழக்து விட்டான்‌ 
என்று சொல்லுவது மிகையாகாது. 

இந்த நாட்களில்‌ வீட்டை விட்டுப்‌ போவதற்கு 
காடுகளில்லையே என்று கஷ்டப்பட வேண்டாம்‌. 
சொத்தையும்‌ வருமானத்தையும்‌ அுறக்துவிட்டால்‌ 
இராமமும்‌ காடுபோல்‌ ஏகாந்தமாகிவிடும்‌. தோம்‌ 
பிலேயோ ஆற்றங்கரையிலேயோ குடிசை கட்டிக்‌ 
கொண்டு ரிஷிபோல்‌ வாழலாம்‌. வேடிக்கை பார்க்‌ 
கும்‌ குழந்தைகளும்‌, தனிமையில்‌ துக்கப்படுவோ 
ரும்‌, தர்மத்தைத்‌ தேடுவோருமே அங்கு வருவார்‌ 
கள்‌. பொதுஜன சேவையும்‌ தானே தேடிவரும்‌, 

இவ்வளவு அழகான ஆசிரம தருமத்தை ஏற்‌ 
ுக்கொண்ட ஹிம்து சமூகத்தின்‌ கதியைச்‌ சிம்‌ 
இத்து. ஆச்சரியமும்‌, அக்கமும்‌ அடையாமலிருக்க 
முடியாது. பால்ய விவாகம்‌ செய்து பிரமசரிய ஆசி 
ரமம்‌ விடப்பட்டது. உயிர்‌ துறக்கும்‌ வரையில்‌ 
பிள்ளை, பெண்‌, பேரன்‌, பேத்தி இவர்களின்‌ விவா 

4 


50 


கத்தைப்‌ பற்றியே இந்தனை. பிறந்தது முதல்‌ 
சாகும்‌ வரையில்‌ குடும்பத்தைக்‌ கொடிய சிறையா 
கச்‌ செய்துவிட்டார்கள்‌. சட்டப்படி ஜன்ம தண்‌ 
டனை விதிக்கப்‌ பட்டாலும்‌, பதினான்கு வருஷ முடி 
வில்‌ விடுதலையுண்டு. ஹிக்து சமூகத்தில்‌ பிறக்‌ 
விட்டால்‌ சிறிதும்‌ விடுதலையே இடையாது. இந்து 
சமூகம்‌ க்ஷீணித்ததற்கும்‌ அடிமைப்‌ பட்ட.தற்கும்‌ 
அதன்‌ குடும்ப பாரமே முக்கிய காரணம்‌. இருபது 
வயதிற்குள்‌ ஆணும்‌, பதினாறு வயதிற்குள்‌ பெண்‌ 
ணும்‌ குடும்பமாகிய செக்கை ஆட்ட வேண்டுமானால்‌, 
'அந்தச்‌ சமூகத்தில்‌ வீரர்களும்‌, விஞ்ஞானிகளும்‌ 
யாத்திரீகர்களும்‌ எவ்வாறு உதிக்க முடியும்‌ 2 

ஸ்தல ஸ்தாபனங்கள்‌ கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ 
முதலிய இயக்கங்களை உத்தியோகப்‌ பற்றற்றவர்‌ 
கள்‌ ஈடத்த வேண்டுமென்று அவைகளைக்‌ கஷ்டப்‌ 
படும்‌ குடும்பிகளிடம்‌ கொடுத்து விடுவதன்‌ பலனை 
நாம்‌ அனுபவிக்கிறோம்‌. நேரில்‌ சம்பளம்‌. பெறு 
வோர்களை ஒருவாறு ஈம்பலாம்‌. சமூக கலத்தையே 
நாடிச்‌ சேவை செய்வோர்களையும்‌ நம்பலாம்‌. 
இரண்டிலும்‌ சேராமல்‌ ஓயாமல்‌ பண முடையாலும்‌ 
குடும்பக்‌ கவலையா லும்‌ வரும்‌ அகன்‌ றவர்களை ஊதிய 
மின்றி வேலை செய்யச்‌ சொல்லுவதால்‌ பெரிய . 
இமைகள்‌ ஏற்படுகின்றன. பண ஊதியத்திற்குப்‌ 
“பதிலாகத்‌ தம்‌ பதவியையும்‌, செல்வாக்கையும்‌ 
கெட்ட வழியில்‌ உபயோகப்படுத்தி குடும்ப யோக 
கேஷேம்த்தைக்‌ கவனிப்பது சாதாரணமாக விருப்‌ 
பதில்‌ ஆச்சரியமில்லை. குடும்பப்‌ பற்றை அறுத்த 
முதியோர்‌ பலர்‌ இருக்கும்‌ சமூகங்களில்தான்‌ 


62 


அசயமலமற்ற பொது சேவை ஓங்‌ வளர 
முடியும்‌. 

குடும்பத்தில்‌ காதலும்‌, ௬கமும்‌ அதிர்ஷ்டத்‌ 
தைப்‌ பொறுத்திருக்கறது. கடமையும்‌ கஷ்டமும்‌ 
நிச்சயம்‌. குழக்தைகளை வளர்ப்பதுதான்‌ முக்யெ 
பிரயோசனம்‌. அதன்‌ பற்றை நாளடைவில்‌ 
குறைத்துக்‌ கடைசியில்‌ அறவே அறுத்துச்‌ சமூக 
சேவை செய்பவனே ஞானியும்‌, கர்ம. யோூயு 
மாவான்‌. 


3 


ஜாத அபிமானமில்லாத மனிதன்‌ இல்லை. ஆனால்‌; 

ஜாதி” யென்றால்‌ என்ன வென்று நிச்சய 
மாகச்‌ சொல்ல முடியாது. வெவ்வேறு சமயத்தில்‌ 
வெவ்வேறு அர்த்தத்தில்‌ இப்பதம்‌ உபயோகப்‌ 
படுத்தப்‌ படுகிறது. 

ஒரு சமூகத்தின்‌ ரத்த பரம்பரையை இப்‌ பதம்‌ 
குறிக்றெது என்பார்‌ சிலர்‌. எல்லா ரத்தமும்‌ 
வெப்பாகத்தான்‌ இருக்கறது என்னு இவைகளை 
நிராகரித்துவிட முடியாது. நிறம்‌, உயரம்‌, தோற்‌ 
ஐம்‌ முதலிய அம்சங்களில்‌ பல வித்தியா சங்கள்‌ 
இந்த ரத்த பரம்பரையால்‌ உண்டாகின்றன. 
வெள்ளை நிறமும்‌ நீண்ட தேகமும்‌ அகன்ற நெற்றி 
யும்‌ கூரிய மூக்கும்‌ ஆரியர்களின்‌ அம்சங்கள்‌ என்று: 
சொல்லப்‌ படுகின்றன. மஞ்சள்‌ வர்ணமும்‌. சப்பை 
மூக்கும்‌, சிறிய தேகமும்‌ மங்கோலிய ஜாதியின்‌ 
சின்னங்கள்‌. நல்ல கறுப்பு நிறமும்‌, தடித்த உதடு 
களும்‌, குறுயெ நெற்றியும்‌ நீக்ரோ ஜாதி அடையா 
ட. எங்கள்‌. இந்த ஜாதிகள்‌ சிற்சில இடங்களில்‌ சத்த: 
மாகவும்‌ பூமியில்‌ பெரும்பாலான பாகங்களில்‌ 
கலந்துமிருக்கன்‌ றன. 

இவ்‌ வித்தியாசங்களைப்‌ பொருட்‌ படுத்தாமல்‌,. 
எல்லோரும்‌ ஒரே சுபாவமுள்ள மனிதர்களாகக்‌ 
கருதப்பட்டு மானிட வர்க்கமே ஒரு அவிபக்த. 
குடும்பமாவது நமது லட்சியமாக வேண்டுமென்று. 


68 


இல தர்க்க தரிகெள்‌ போதிக்கன் றனர்‌. இது முற்றி 
லும்‌ தவறு; வெளித்‌ தோற்றங்களுடன்‌ பல மனோ 
ஆத்ம சக்திகளும்‌ கலந்திருக்கன்றன ! தம்‌ ஜாதி 
யைச்‌ சுத்தமாகப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதே சமூகத்‌ 
இன்‌ முக்க கொள்கையாக இருக்க வேண்டு 
மென்று இன்னொரு சாராரின்‌ உபதேசம்‌, மனித 
வாழ்க்கையோ இரண்டிற்கும்‌ ஈடுவில்‌, சில வேளை 
களில்‌ ஒரு பக்கம்‌ அதிகமாகச்‌ சாய்ச்தும்‌, வேறு 
வேளைகளில்‌ மற்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டும்‌ 
கடைபெற்று வருகிறது. 


நிற வித்தியாசம்‌ 

கிற வித்தியாசத்தை அதிகமாகப்‌ பாராட்டக்‌ 
கூடாதென்று சொல்வது மிகச்‌ சுலபம்‌. தணி மனி 
தன்‌ அவ்வாறு இருந்துவிடலாம்‌. ஆனால்‌ சமூகம்‌ 
களில்‌ இந்த வித்தியாசம்‌ முக்கியமான தாகவே 
இருந்துவரும்‌. வெள்ளைக்காரர்கள்‌ ராஜ்யாதிகாரத்‌ 
திலும்‌, செல்வத்திலும்‌ தற்காலத்தில்‌ ஓங்கியிருப்ப 
தால்‌ மற்ற வர்ணக்காரர்களைத்‌ தாழ்ந்தவர்களாக 
நினைக்கிறார்கள்‌. இல கறுப்பு, மஞ்சள்‌ மனிதர்கள்‌ 
வெளுப்பு கிறத்தைச்‌ சிரேஷ்டமாகக்‌ கருதுஒறார்‌ 
கள்‌. இந்த வித்தியாசங்கள்‌ இல்லாவிட்டாலும்‌, 
நிறப்‌ பற்று இராதென்று எண்ணுவது தவறாகும்‌. 
நிற வித்தியாசங்களோடு மற்ற குண வித்தியாசங்‌ 
கள்‌ எவ்விதம்‌ சேர்ந்திருக்கன்றன வென்று இன்‌ 
னும்‌ நிர்ணயமாகவில்லை. 

இந்த அறிவு நிச்சயமாகவும்‌ பூர்ணமாகவும்‌ 
இடைக்கும்‌ வரையில்‌ சமூகங்கள்‌ தம்தம்‌ நிறத்தை 


ர 


54 


யும்‌ அதனோடு சேரும்‌ ஜாதி வித்தியாசங்களையும்‌- 
பாதுகாப்பது நலமென்று நினைப்பதில்‌ தவரொன்று: 
மில்லை. பசுமாடுகளையும்‌, குதிரைகளையும்‌ மற்ற. 
மிருகங்களையும்‌ ஜாதிக்‌ குழப்பமின்‌ றி பாதுகாப்பது 
மிகவும்‌ உயர்ந்த கொள்கையாகக்‌ கருதப்படும்‌ 
பொழுது மனிதர்களுக்கு மட்டும்‌ இது அவசியமில்லை: 
என்று கூறுவது விபரீதமாகின்றது. 


வாழ்க்கை முறை 


ஆனால்‌ பல தேசங்களில்‌ குழப்பம்‌ வெகு 
காளாக ஏற்பட்டுக்‌ கலப்பு ஜாதிகளே பெரும்பா 
லாகிவிட்டன. எல்லோரும்‌ ஏறக்குறைய ஒரே நிற 
மும்‌, தோற்றமும்‌ பெற்றிரு்த போதிலும்‌, பழக்‌ 
கங்களைக்கொண்டு ஜாதி வித்தியாசம்‌ கொண்டாடு. 
இன்றனர்‌. உணவு, உடை, பாஷை இம்‌ கான்கும்‌ 
இதற்கு முக்கிய காரணங்கள்‌. ஒரு சமூகத்தில்‌ 
எல்லா குடும்பங்களும்‌ தங்களுக்குள்‌ விவாக பந்தம்‌ 
செய்து கொள்ளவும்‌, தாராளமாக ஒருவர்‌ வீட்டில்‌ 
மற்றொருவர்‌ சாப்பிடவும்‌, ஒரேவித உடை தரிக்க. 
வும்‌, ஒரே பாஷை, பேசவும்‌ பழகிவிட்டால்‌ அதன்‌ 
கட்டுப்பாடு பெருக ஜாதி என்ற பெயருக்கு உரிமை 
பெற்று விடுகிறது. இந்த நான்கில்‌ ஒன்று குறைந்‌ 
தாலும்‌ அதன்‌ கட்டுப்பாடு குலைந்து பல சமூகங்க. 
ளாகப்‌ பிரிக்‌ தவிடும்‌, 


வர்ணாசிரமம்‌ 


ஹிந்து சமூகம்‌ பல்லாயிர வருஷங்களாக 
ஜாதிக்‌ கலப்பின்‌ ஆராய்ச்சிக்‌ கூடமாக இருக்‌. 


85 


வருகிறது. வர்ணாசிரம தர்மம்‌ ஆதியில்‌ எப்படி 
ஏற்பட்டது என்று நிர்ணயிப்பதற்குப்‌ போதிய 
ஆதாரங்கள்‌ இல்லை. தொழிலின்‌ பேரில்தான்‌ 
ஸ்தாபிக்கப்‌ பட்டது என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. 
ஆனால்‌ விவாகத்திற்கு ஏன்‌ பிரமாதமான முக்யெத்‌ 
துவம்‌ கொடுத்திருக்க வேண்டுமென்‌ அ புரியவில்லை. 
நிறத்தின்‌ பேரில்‌, ஸ்தாபிக்கப்பட்‌ டிருக்கறதென்‌ , 
அம்‌ கூற முடியாது. இமாலயத்திலிரும்து கன்‌ 
னியாகுமரி வரையில்‌ இந்தியர்‌ சாதாரணமாக ஒரே. 
நிறமாக இருப்பது, இதற்கு கேர்விரோதமான. 
சாகி சொல்லுறது. எப்படி யிருக்கக்‌ கூடுமென்‌ 
ரூல்‌ முதலில்‌ வந்த ஆரியர்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
மிகவும்‌ குறைவாக இருந்தமையால்‌, இந்தியாவின்‌ 
பழைய ஜாதிகளோடு -தாராளமாக விவாகம்‌ 
செய்துகொண் டிருக்கவேண்டும்‌. பிற்பாடு வந்த 
வர்கள்‌, இக்‌ கலப்பைக்‌ குறைக்கும்‌ பொருட்டு நிய 
மங்கள்‌ செய்ய முயற்சி செய்து, நிறம்‌ தொழில்‌ 
இரண்டையும்‌ வைத்து வர்ணாசிரமத்தை காளடை 
வில்‌ நியமித்‌திருக்க வேண்டும்‌. நீண்டகாலம்‌ ஒரு 
ஜாதியிலிருக்து மற்ற ஜாதிக்கு தொழில்‌ மூலமாக 
வும்‌, விவாக மூலமாகவும்‌ போவது சகஜமாக இரும்‌ 
திருக்க வேண்டும்‌. அதைத்‌ தடுப்பதற்குப்‌ பிற்‌ 
காலத்தில்‌ தர்ம கர்த்தர்கள்‌ விவாகத்தில்‌ மட்டு 
மன்றி, ஆகாரம்‌ முதலிய வேறு பலவித விஷயங்‌ 
களில்‌ நியமங்கள்‌ ஏற்படுத்தி, ஜாதி வித்தியாசங்‌ 
களை நிலை நிறுத்த முயன்‌ றிருக்கிறார்கள்‌ என்று 
தோன்றுகிறது. இதன்‌ பலனாக பாஷைகளால்‌ 
பிரிக்கப்பட்ட சமூகங்கள்‌, விவாகத்தாலும்‌, உண 


56 


வாலும்‌ மறுபடியும்‌ சன்னா பின்னப்பட்டு, நாறு 
குடும்பங்கள்‌, ஆயிரம்‌ குடும்பங்கள்‌, பதினாயிரம்‌ 
குடும்பங்கள்‌ கொண்ட ஜாதிகளாகிவிட்டன. பிறப்‌ 
பும்‌, விவாகமும்‌. ஜாதியை நிர்ணயிக்கும்‌ வரம்புக 
ளாக விட்டன. 

இந்த வரம்புகள்‌ இக்‌ காலத்தில்‌ நீக்கப்பட்டு 
மறுபடியும்‌ சிறிய ஜாதிகள்‌ ஒன்று சேர்ந்து பெரிய 
ஜாதிகளாவதை இப்பொழுது காண்‌ கிறோம்‌. உணவு 
சம்பந்தமான நியமங்கள்‌ தளர்ந்து. விட்டன. 
விவாக நியமங்களும்‌ தளர வாரம்பித்துவிட்டன. 
ஆனால்‌ பரஷைப்‌ பற்று அதிகரித்து வருகிறது. 
இந்தியர்‌ அனைவரும்‌ ஒரே ஜாதியாரென்னறு சொல்‌ 
வது மேடைப்‌ பிரசங்கங்களில்‌ வழக்கமா யிருப்பி 
னும்‌, இந்த நாடு முழுவதும்‌ ஒரே ராஜ்யமாக 
இருக்க வேண்டுமென்று அறிஞர்கள்‌ விரும்பிய 
போதிலும்‌, பரஷைவாரியாக ஜாதிப்பற்று பெரு 
கிக்கொண்டு வருகன்றது. இதைக்‌ கண்டு சிலர்‌ 
பயப்படுகின்றனர்‌. ஆனால்‌ பழைய அனாவசிய 
ஜாதி வித்தியாசங்கள்‌ மறைவதற்கு வேறு வழி 
யில்லை என்று தோன்றுகிறது. ஒரு பாஷை 
பேசும்‌ சமூகத்தார்‌ மற்றோர்‌ பாஷை பேசும்‌ சமூகத்‌ 
காரோடு தாராளமாக விவாகம்‌ செய்துகொள்ளு 
வது சாத்தியமில்லை. ஆதலால்‌ தனி பாஷைக 
ளெல்லாம்‌ மறைந்து இந்தியா முழுவதும்‌ ஒரே 
பாஷையாகும்‌ வரையில்‌, பிரதேச பாஷைகளைக்‌ 
கொண்டே கட்டுப்பாடான சமூகங்கள்‌ அமைக்க 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ சில்லறை ஜாதி வித்தி 
யாசங்கள்‌ மறையமாட்டா. 


67 


மதமும்‌ ஜாதியும்‌ 

மத வித்தியாசங்கள்‌ சிலவிடங்களில்‌ ஜாதி 
வித்தியாசங்களைக்‌ குறைத்தும்‌ மற்றவிடங்களில்‌ 
அவைகளை அதிகப்படுத்தியும்‌ இருக்கன்‌ றன. இஸ்‌ 
லாம்‌ இதற்கு நல்ல உதாரணம்‌. அதைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌ முதலில்‌ எம்த ஜாதியைச்‌ சேர்ந்திருக்‌ தாலும்‌ 
ஒரே ஜாதியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ போல்‌ உணர்ச்சி 
யுள்ளவர்களாக இருக்கிறார்கள்‌. எல்லா முஸ்லீம்‌ 
களும்‌ கடவுள்‌ முன்னிலையில்‌ சமானமானவர்கள்‌. 
முஸ்லீம்களுக்குள்‌ பரஸ்பர விவாகம்‌, போஜனம்‌ 
முதலிய சமூக பழக்க வழக்கங்களும்‌ பரவி வந்தது. 
ஆனால்‌ இக்‌ கட்டுப்பாடு சமீப காலங்களில்‌ குறைக்‌ அ 
வருகிறது. துருக்கர்‌, அராபியர்‌ என்ற ஜாதி 
வித்தியாசங்கள்‌ பெரு வருகின்றன. ஒரே பாஷை 
ஏற்படாததே இதற்கு முக்கேய காரணமென்று 
தோன்றுஇறது. 

இறிஸ்துவ மதம்‌ இஸ்லாமிய மதத்தை ப்‌ 
போலவே எல்லோரையும்‌ சரிசமமாகப்‌ பாவித்த 
போதிலும்‌, ஜாதி வித்தியாசங்களை த்‌ தீர்ப்பதில்‌ அவ்‌ 
.வளவு சக்தி பெறவில்லை. யூதர்கள்‌ ஆதி ஐரோப்‌ 
பிய இறிஸ்தவர்களுடன்‌ சேராதது ஒரு முக்க கார 
ணம்‌. வெள்ளைக்காரப்‌ பாதிரிகள்‌ வேறு நிறத்தரர்‌ 
களிடம்‌ மதப்‌ பிரசாரம்‌ செய்தபொழுது, உலக 
விவகாரங்களுக்கு ஜாதி வித்தியாசங்களை ஏற்றுக்‌ 
கொண்டு மதக்‌ கொள்கைகளில்‌ மட்டும்‌ மனித சமத்‌ 
துவத்தை போதித்தார்கள்‌. வெள்ளைக்காரர்கள்‌ 
உயர்வை மற்றவர்கள்‌ ஒப்புக்கொள்ளும்‌ வரையில்‌, 
இந்தச்‌ சாமர்த்தியம்‌ பலித்து வந்தது. ஆனால்‌ இக்‌ 


68 


காலத்தில்‌ இவ்‌ வுலக சமத்துவத்தை ஒப்புக்‌ கொள்‌ 
ளாத எந்த பரலோக கம்ததுவமும்‌ பிரயோசன 
மில்லை. 

ஜாதியும்‌, மதமும்‌, ஆதிமுதல்‌ சேர்ந்து வந்த. 
தற்கு ஹிந்து சமூகம்‌ ஒரு பெரிய உதாரணம்‌. 
அதில்‌ எது ஜாதி சம்பிரதாயம்‌, எது மதக்‌ கொள்கை 
யென்று பிரிக்கமுடியாது, புத்த, ஜைன மதங்கள்‌ 
இவ்‌ விரண்டையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிக்கப்‌ பார்த்‌. 
தன. ஆனால்‌ முடியவில்லை. 


ஜாதிப்‌ பிரச்னை 


ஜாதிப்‌ பிரச்னைக்கு இரண்டு அம்‌சங்களுண்டு.. 
ஒரே பிரதேசத்தில்‌ இரண்டு அல்லது அதிகமான 
பிரஜைகள்‌ வசித்தால்‌ அவைகளுக்குள்‌ பரஸ்பரம்‌ 
எப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌ ? வெவ்வேறு 
பிரதேசங்களிலுள்ள ஜாதிகளின்‌ பரஸ்பர ௪ம்‌ 
பந்தம்‌ எவ்வாறு இருக்கவேண்டும்‌ ? 

ஒசே பிரதேசத்திலுள்ள அனைவரும்‌ ராஜ்யம்‌, 
பொருளாதாரம்‌ இரண்டிலும்‌ சேர்ந்து வாழ 
வேண்டிய அவசியமிருக்கன்றது. இவற்றில்‌ தம்‌. 
ஜாதி அபிமானங்களைப்‌ புகுத்தினால்‌ மனஸ்‌ தாபமும்‌ 
சண்டையும்‌ ஏற்படாமல்‌ இராது. ஜாதி வித்தியாசம்‌. - 
களைப்‌ பொருளாதாரத்திலும்‌, அரசியலிலும்‌. 
பாராட்டலாகாதென்பது சாத்தியமில்லை. பணமும்‌ 
அதிகாரமும்‌ இவ்‌ வுலக வாழ்க்கையில்‌ விரும்பக்‌ 
கூடிய லட்யெங்களில்‌ முங்கியமானவை. பணக்கார 
ஜாதியில்‌. பிறப்போர்கள்‌ ஏழையாக இருப்பினும்‌. 
அவர்களுக்குக்‌ கல்வி, தொழில்‌ முதலியவற்றில்‌ , 


59 


விசேஷ செளகரியங்கள்‌ 'கஇடைக்கன்றன. அரன்‌ 
யலில்‌ அதிகாரமுள்ள ஜாதியார்களுக்கு உத்தியோ 
கங்களும்‌, செல்வாக்கும்‌ இடைக்கன் றன. 

இந்த ஜாதிவித்தியாசங்களையெல்லாம்‌ ஒழித்து: 
ஒரே ஜாதியாக்கி விடுவதே இப்பிரச்னேயைத்‌. 
தீர்ப்பதற்கு நல்ல வழியாகும்‌. தேச பக்தியையும்‌... 
பாஷாபிமான த்தையும்‌ வளர்த்து ஜாதிச்‌ சின்னங்‌ 
களையும்‌, தனிப்‌ பழக்க வழக்கங்களையும்‌ குறைப்‌: 
பதில்‌ தீர்க்க தரிசன த்தோடு நீண்ட கால முறைகளைக்‌ 
கையாளவேண்டும்‌. அவை பலனளிக்கும்‌ வரையில்‌, 
தனித்‌ தனியாக ஜாதிகளுக்கு அரசியலிலும்‌, பொரு. 
ளாதாரத்திலும்‌ பங்கு கொடுப்பதே நியாயமாகும்‌. 
நீண்ட கால முறைகளுக்கும்‌, தற்காலிக ஏற்பாடு. 
களுக்கும்‌ முரண்பாடு இருக்கக்கூடாது. உதாரண 
மாக, சட்ட சபைகளில்‌ ஜாதிவாரிப்‌ பி.ரதி கிதித்‌ தவம்‌ 
கொடுத்துவிட்டால்‌ ஜாதிப்‌ பிரிவினைகள்‌ பலப்படு' 
இன்றன. முற்றிலும்‌ கொடுக்காவிட்டாலும்‌ சில 
ஜாதியார்களிடமே ராஜ்யாதிகாரம்‌ சேர்ச்துவிடக்‌. 
கூடும்‌; இரண்டிற்கும்‌ மத்தியில்‌ பாதிப்‌ பிரதி நிதித்‌. 
துவம்‌ ஜாதி வாரியாகவும்‌, பாதி பொதுவாகவும்‌ 
கொடுக்கப்பட்டு, காளடைவில்‌ ஜாதி பிரதி மித்துவம்‌ 
குறைந்து, பொதுப்‌ பிரதி நித்துவம்‌ அதிகரித்து 
வந்தால்‌ ஜாதி வித்தியாசங்கள்‌ குறைவது சுலப: 
மாகும்‌. 

இவ்வாறு செய்வதற்கு ஒரு பெரிய தடை இருக்‌ 
சின்‌ றது. ஜாதி பி.றப்பினாலேயே கிர்ணயிக்கப்படு' 
றது. ஆதலால்‌ ஒருவன்‌ தன்‌ வாழ்க்கையால்‌: 
ஜாதியை மாற்றிக்கொள்ள முடியாமல்‌ இருக்‌ 


60 


ன்றது. பிறப்பைத்‌ தவிர பாஷை, விவாகம்‌ 
முதலியவற்றை ஜாதிச்‌ என்னங்களாகக்‌ கொண்டு 
இவற்றில்‌ ஏதாவது இரண்டு, மூன்று அம்சங்கள்‌ 
உள்ளவர்களை ஒரு ஜாதியென்று வகுப்பது வழக்க 
மாக வேண்டும்‌. “ஹாதி” என்னும்‌ பதத்திற்குச்‌ 
சட்ட பூர்வமாக அர்த்தம்‌ கொடுத்து, ஒரு பிரதேசத்‌ 
திலுள்ள அனைவரும்‌ ஒரே ஜாதியாகத்‌ தம்மை 
நினைக்க வழி தேடுவதே நம்‌ நாட்டிற்கு முக்கிய 
மாகும்‌, 

வெவ்வேறு பிரதேசங்களில்‌ குடியிருக்கும்‌ 
ஜாதிகள்‌ தம்‌ தம்‌ பொருளாதாரத்தையும்‌ ராஜ்ய 
பாரத்தையும்‌ தாமே நிர்வகிக்க வேண்டும்‌. அவை 
களுக்குப்‌ பொதுவான மத்திய அரசாங்க ஏற்பாடு 
கள்‌ வேண்டுமாவென்பது பிரதேசங்களின்‌ இயற்கை 
அமைப்பைப்‌ பொறுத்தது.ஒருதீவில்‌ இருப்பவர்கள்‌ 
. மற்றவர்களோடு சேர அவசியமில்லை. ஆனால்‌ இந்தி 
யாவைப்‌ போன்ற பெரிய தேசத்தில்‌ இருக்கும்‌ 
.ஜாதியார்களெல்லாம்‌ சேர்ந்து மத்திய அரசாங்கம்‌ , 
அமைக்காமற்போனால்‌ எல்லோரும்‌ கஷ்டப்பட 
வேண்டிவரும்‌. . அவ்வாறு மத்திய அரசாங்கம்‌ ஏற்‌ 
படுத்துவதில்‌ எல்லா ஜாதிகளையும்‌ ஒன்றாக்குவதே 
கோக்கமாயின்‌ மத்திய அரசாங்கத்தாருக்கு ௮ திக 
அதிகாரம்‌ கொடுத்து, பொது பாஷையை விருத்தி 
“செய்ய வேண்டும்‌. ஜாதிசுதந்திரமே முக்கியமாகக்‌ - 
கருதப்படின்‌, மத்திய அரசாங்கத்தின்‌ அதிகாரம்‌ 
அடடியவரையில்‌ குறைக்கப்படவேண்டும்‌. 


61 


மூன்‌.று உதாரணங்கள்‌ 

ஜாதிப்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பதற்கு ஜெர்மனீ,. 
ருஷ்யா, அமெரிக்கா ஐக்கியநாடுகள்‌ இம்‌ மூன்‌ றிலும்‌ 
மூன்றுவித பரீட்சைகள்‌ செய்யப்பட்டு வருகின்‌ றன... 
ஜெர்மனியில்‌ ஹிட்லர்‌, ஜாதிதான்‌ சமூகத்தின்‌ 
மூக்யாம்சமென்றும்‌ உலகில்‌ ஆரிய ஜாதியே: 
மேலான ஜாதியென்றும்‌, ஜெர்மானியரே, ஆரிய: 
ரத்தத்தைச்‌ சரியாகப்‌ பரிபாலித்‌ திருக்கிறார்களென்‌ 
ம்‌ அவர்களே ஐரோப்பாவிஜற்கும்‌, முடிவில்‌ உல 
கத்திற்கும்‌ தலைமை ஜாதியாவார்களென்றும்‌ தம்‌ 
புத்தகத்தில்‌ எழுதியிருக்கறார்‌. தான்‌ அதிகாரத்‌. 
இற்கு வந்தபிறகு இக்‌ கொள்கையைப்‌ பல விதம்‌: 
களில்‌ அமுல்‌ செய்திருக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ பலாத்‌ 
காரமாக ஜெர்மனியை விட்டுத்‌ து ரத்தப்பட்டார்கள்‌.. 
ஜெர்மானியர்‌ வேறு ஜாதியாரோடு விவாகம்‌ 
செய்துகொள்ள லாகாது. வாலிபப்‌ பருவத்தில்‌ 
மணந்து ஜெர்மானியரின்‌ சங்கை அதிகரிக்க 
வேண்டும்‌. வியாதியுள்ளவர்கள்‌ பலாத்காரமாக 
நபும்ஸகர்களாகச்‌ செய்யப்படுகன்‌ றனர்‌. இம்மாதிரி 
முரட்டுத்தனமாக நடந்து ஜெர்மன்‌ ஜாதியைப்‌ பரி 
சுத்தப்படுத்துவதின்‌ பலன்கள்‌ பல நூற்றாண்டு 
களுக்கு ஜெர்மானியரின்‌ உயர்வைக்‌ காக்கும்‌ என்‌ 
இறுர்‌. பிற்காலத்தில்‌ ஜெர்மானியரின்‌ சங்கியை' 
அதிகரிக்குமா தலால்‌ அவர்கள்‌ வாசம்‌ செய்வதற்‌ 
காகப்‌ போலந்து டொஹீமியா முதலிய பிரதேசம்‌: 
களிலிருக்து இப்பொழுதே வேறு ஜாதிகளை அப்‌ 
புறப்படுத்த முயற்சி செய்து வருகிறார்‌. எப்படி ஒரு. 
நாட்டில்‌ ஈல்ல ஜாதி மாட்டையோ குதிரையையோ- 


62 


வளர்க்க விரும்பி ஈன ஜாதி மாடுகளையும்‌, குதிரை 
களையும்‌ கொன்றுவிட யோசனை செய்யக்கூடுமோ, 
அப்படியே மனிதரும்‌ ஒரு விதப்‌ பிராணிகளாகவே 
கருதப்படுகின்‌ றனர்‌. 
ருஷ்யாவில்‌ இதற்கு கேர்விரரோதமான 
பரீட்சை செய்யப்பட்டு வருன்றது. மனிதர்க 
ளிடம்‌ பொருளா தாரம்தான்‌ முக்கியம்‌. புத்தியிலும்‌, 
மற்ற சக்திகளிலும்‌ வித்தியாசமிருப்பது பிறப்பினா 
லல்ல, பொருளாதார ஏற்பாட்டாலும்‌ அதனை 
ஒட்டிய கல்வி முதலிய செளகரியங்களா ஓம்‌, நிறம்‌, 
தோற்றம்‌ முதலிய வித்தியாசங்களைப்‌ பொருட்‌ 
படுத்துவது மனிதனுக்கு அழகல்ல. பொதுவுடை 
மைச்‌ சமுதாயம்‌ ஏற்படுத்தி எல்லோருக்கும்‌ ஒரே 
கல்வி, ஒரே உணவு, ஒரே சம்பிரதாயம்‌ ஏற்பட்‌ 
டால்‌ எல்லா மனிதர்களும்‌ ஒரே ஜாதியாய்‌ விடுவார்‌ 
கள்‌. இக்‌ கொள்கைகளை அனுசரித்து சோவியத்‌ 
ருஷ்யாவில்‌ பல ஜாதிகள்‌ பரஸ்பரமாகச்‌ சேர்ந்து 
வசிப்பதற்குத்‌ தடையாக இருந்த சட்டங்கள்‌, 
பழக்க வழக்கங்கள்‌ முதலியவைகளை அகற்றுகன்ற 
னர்‌. ஆனால்‌ பாஷையில்‌ மட்டும்‌ பிரதேசங்களுக்குச்‌ 
சுதந்திரம்‌ அளிக்கப்பட்‌ டிருக்கிறது. 
சென்ற பதினைந்து வருஷங்களில்‌ சோவியத்‌ 
ருஷ்யாவிலுள்ள பல பிற்போக்கான ஜாதிகள்‌ 
முன்னேறி யிருக்கின்றன. எழுதப்‌ படிக்கத்‌ 
தெரியாதவர்களே இல்லை. எல்லோரும்‌ இயந்திரங்‌ 
கா ஓட்டுவதில்‌ சாமர்த்தியம்‌ பெற்று வருகின்ற 
னர்‌. ஆனால்‌ எல்லோரும்‌ ஒரே ஜாதியாக வருகின்‌ 
ருர்களென்னு சொல்ல முடியாது, பாஷையை 


63 


அடிப்படையாகக்‌ கொண்டே ஜாதி வித்தியாசம்‌ 
கள்‌ ஓர்‌ புறம்‌ வளர்ந்து வருவதாகவும்‌ தோன்று 
இறது. 

அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌ எல்லா வெள்ளை 
ஜாதியார்களு மிருக்கன்‌ றனர்‌. ஒருகோடி நீக்ரோ 
ஜாதியார்களு மிருக்கன் றனர்‌. இதர. கிறத்தார்‌ 
களுமிருக்கன்றனர்‌. இவர்களுக்கெல்லாம்‌ பொது 
வாக இருப்பது ஆங்கில பாஷை, குடியரசு. எல்‌ 
லோரும்‌ வித்தியாச மின்றி ஒரே ஜாதியாராக 
இருக்க வேண்டுமென்ற லட்சியம்‌ போதிக்கப்பட 
வில்லை. வெள்ளை கிறத்தார்கள்‌ மீக்ரோக்களோடு 
கலக்க லாகா தென்ற தீவிர உணர்ச்சியிருக்து வரு 
இறது. ஜாதி விஷயங்களில்‌ அவரவர்‌ வழக்கப்படி 
இருப்பினும்‌ ராஜ்யம்‌, பொருளாதாரம்‌ முதலிய 
பொதுக்‌ காரியங்களில்‌ எல்லோரும்‌ சமமாக 
விருந்து செளக்கியமாக வாழக்கூடும்‌ என்னும்‌ 
கொள்கையின்‌ பேரில்‌ இந்தச்‌ சமுதாயம்‌ நடை 
பெற்று வருகிறது. 

ஒரு பொது பாஷையின்‌ சக்தியால்‌ பழக்க 
வழக்கங்களில்‌ ஏறக்குறைய :. சமமா யிருக்கும்‌ 
ஜரோப்பிய ஜாதியினர்‌ காளடைவில்‌ ஒரே ஜாதி 
யாட விடக்கூடும்‌. ஆனால்‌, வருங்காலத்தில்‌ கீக்ரோ 
ஜாதியரின்‌ கதி என்னவாகும்‌ என்று சொல்வதற்‌ 
இல்லை. ஒரு பெரிய செழிப்பான பூ கண்டத்தில்‌ 
ஜனத்தொகை குறைவாக இருப்பதாலும்‌, இது 
வரையில்‌ நீக்ரோ ஜாதியார்‌ ஈன சேவைகளுக்கு 
மிகவும்‌ உபயோகமாக. இருந்ததாலும்‌ ஜாதிப்‌ 
பிரச்னை முற்றவில்லை. ஜனத்‌ தொகை. அதிகரித்‌ 


64 


தால்‌ அது நிச்சயம்‌ மேலெழும்‌ என்பதில்‌ சந்தேக 
மில்லை. 
முடிவு 

ஜாதிக்கு நிறமும்‌, பாஷையுமே கித்தியக்‌ குறி 
கள்‌. மற்றவை எளிதில்‌ மாறக்கூடியவை. ஒவ்‌ 
வொரு பிரதேசத்திலும்‌ இருக்கும்‌ ஜனங்கள்‌ ஒரே 
ஜாதியாராகத்‌ தம்மைக்‌ கருதினால்‌ ஸ்திரமான 
சமூக வாழ்க்கை ஏற்படும்‌. பல ஜாதிகள்‌ கொண்ட 
சமூகங்கள்‌ பலஹின மாகவே யிருக்கும்‌. 


தேசம்‌ 


ஒரு பிரதேசம்‌ எப்பொழுது தேசமாகின்றது 2 
இக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ கூறுவது சுலபமல்ல. முற்கா 
லங்களில்‌ சிறிய பிரதேசங்களே தேசங்களாகக்‌ 
கருதப்பட்டன. இப்பொழுது இரீஸ்‌ தேசத்தை. 
மிகவும்‌ சிறிய தேசமென்‌ றோம்‌. இரண்டாயிர வரு. 
ஒங்களுக்கு முன்‌ இது பல தேசங்களாகவிருக்த து. 
ஏதென்ஸ்‌, ஸ்பார்ட்டா முதலிய ஈகரங்களைச்‌ சுற்றி 
லுமுள்ள பிரதேசங்கள்‌ மிகவும்‌ நாகரிகமுள்ள 
தேசங்களாக விருக்கன. அதற்கு அடையாளமாக 
ஓயாமல்‌ சண்டை செய்து கொண்டிருந்தன. இம்‌ 
இயாவில்‌ ஜம்பத்தாறு தேசங்கள்‌ இரும்தன 
வென்று பழங்‌ கதைகள்‌ கூறுகின்‌ றன. பிரிட்டிஷ்‌ 
சாம்‌ ராஜ்யத்தின்‌ கீழே அறு நூறு சுதேச சமஸ்‌ 
தானங்கள்‌ இருக்கன்‌ றன. ஆதலால்‌ பண்டைக்‌ 
காலத்தில்‌ இங்கே ஆயிரம்‌ தேசங்கள்‌ கூட இரும்‌ 
இருக்கலாம்‌. 


66 


சிறிய தீவுகளையும்‌ வெளிப்‌ போக்குவரத்துக்‌ 
குக்‌ கஷ்டமான மலைப்‌ பிரதேசங்களையுமே இயற்‌ 
கையால்‌ செய்யப்பட்ட தேசங்கள்‌ எனலாம்‌. இக்‌ 
காரணத்தால்‌ ஜப்பான்‌, இங்கிலொக்து, சுவிட்சா்‌ 
லாந்து முதலிய தேசங்களில்‌ தேசபக்தி மிகுக்‌இருக்‌ 
கின்றது. எவ்வளவு பெரிய ஹோட்டலாக விருந்த 
போதிலும்‌, அதில்‌ ஒருவன்‌ வெகுகாலம்‌ வசித்த 
போதிலும்‌, ஒரு குடியானவனுக்குக்‌ குடிசை 
மீதுள்ள பற்று அவனுக்கு அதன்மீது ஏற்படுவ 
தில்லை. அவ்வாறே பெரிய பிரதேசங்களின்‌ மீது 
தேசபக்தி . எளிதில்‌ உண்டாகாது. 

இயற்கையாக தேசமாகாத பிரதேசத்தை, 
பாஷை தநாடாக்குகிறது. ஆனால்‌ ஒரு பாஷை 
பேசும்‌ பிரதேசமெல்லாம்‌ ஒரு தேசமாகக்‌ கருதப்‌ 
பட வேண்டுமென்ற நியமம்‌ இல்லை. தமிழ்‌ நாடு 
பாண்டியர்‌, சோழர்‌, சேரர்‌ தேசங்களாகப்‌ பிரிவு 
பட்டிருந்தது. பாஷையோடு ராஜ்யமும்‌ சேர்ந்‌ , 
தால்‌ அது நிச்சயமான தேசமாகின்றஅ. ஏனெ 
னில்‌ ராஜபக்தியும்‌ பாஷாபிமானமும்‌ சேர்ந்து 
அப்‌ பிரதேசங்களின்‌ பேரில்‌ பிரஜைகளுக்கு ௮தி 
கப்‌ பற்று ஏற்படுகிறது. பல பாஷைகளுள்ள ஒரு 
பெரிய பிரதேசத்தில்‌ ஒரு ராஜ்யம்‌ வெகுகாலம்‌ 
ஸ்திரமாக விருப்பின்‌ ௮ தனால்‌ ஏற்படும்‌ பொருளா 
தார நாகரிக ஒற்றுமைகளால்‌ அத ஒரு தேசமாக 
எண்ணப்பட்டு அதனிடையே பக்தியும்‌ பிறக்றெது, 

தேசம்‌ பலவகைகளில்‌ அமைக்கப்‌ பெறுவ 
தால்‌, தேச பக்தியின்‌ தன்மையும்‌ பலவாருகவிருக்‌ 
கும்‌, சில தேசத்தார்கள்‌ தங்கள்‌ ராஜ்ய சுதந்திரத்‌ 

5 


66 


திற்காக. உயிரைக்‌ கொடுப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
தங்கள்‌ பாஷைக்காகவும்‌, ஜாதிக்‌ கட்டுப்பாடுகளுக்‌ 
காகவும்‌ தியாகம்‌ செய்யத்‌ தயாரா யிருப்பார்கள்‌. 
மதப்பற்று அதிகமாக இருப்பவர்களிடம்‌ தேச 
பக்தி குறைவாகவே யிருக்கும்‌. தங்கள்‌ மதத்திற்‌ 
காக தேசத்‌ துரோகம்‌ செய்வது தீங்கென்று 
நினைக்கமாட்டார்கள்‌. தேசபக்தியை வளர்க்க 
விரும்புவோர்‌ மதப்‌ பற்றைக்‌ குறைக்க முயற்சி 
செய்வார்கள்‌. ரோமன்‌, காதலிக்‌ மதத்தை 
எதிர்த்து மதத்தையும்‌ ஒரு தேசீய ஸ்தாபனமாகச்‌ 
செய்தபிறகே இங்கலொந்தில்‌ தேசபக்தி உயர்ந்‌ 
தது. இதே காரணத்தால்‌ கமால்‌ பாஷா, ஹிட்லர்‌ 
முதலியோரும்‌ தம்‌ நாட்டினரின்‌ மதப்பற்றை 
பலாத்காரமாக மாற்ற முயற்‌ த்‌ தருக்கன்‌ றனர்‌. 


தேசமும்‌ பொருளா தாரமும்‌ 

பண்டைக்காலங்களில்‌ பொருளாதாரப்‌ 
பிரச்னைகள்‌ பெரும்பாலும்‌ சுலபமாகவே யிருந்தன. 
எம்‌ நாட்டிலும்‌ நூற்றில்‌ தொண்ணூறு குடும்பங்கள்‌ 
விவசாயம்‌ செய்தோ ஆடுமாடுகளை வைத்தோ ஜீவ 
னம்‌ செய்துவந்தன. வியாபாரத்தாலும்‌, ராஜ்யாதி 
காரத்தாலும்‌ பிழைப்பவர்களின்‌ எண்ணிக்கை மிக 
வும்‌ சொல்பமாக விருந்தது. ஆதலால்‌ ஜாதி, 
பாஷை, மத உணர்ச்சிகளே சமூகங்களையும்‌ ராஜ்‌ 
யங்களையும்‌ நடத்தும்‌ சக்திகளாக யிருந் தன. ஆனால்‌ 
இப்பொழுது இம்‌ நிலைமை முற்றிலும்‌ மாறிவிட்டது. 
கீராவி, எண்ணெய்‌, மின்சாரம்‌ முதலியவற்றால்‌ 
நடத்தப்படும்‌ யர்திரங்களும்‌, போக்கு வரத்து 


67 


சாதனங்களும்‌ மிகுஈ்து விஞ்ஞான ஆராய்ச்சியும்‌ 
வளரவே பொருளாதார பிரச்னைகளே முக்கியப்‌ 
பிரச்னைகளாகிவிட்டன. இப்பொழுது தேசமென்‌ 
(ரூல்‌ தொழில்‌ கொடுக்கும்‌ பிரதேசமாகிவிட்டது. 
பெரிய தேசங்களுக்கு இதில்‌ விசேஷ செள கரியன்‌ 
கள்‌ இருக்கின்றன. பழைய கால தேசபக்திக்கும்‌ 
புதிய பொருளாதாரத்திற்கு முள்ள முரண்பாடே 
இப்பொழுது கடைபெறும்‌ ஐரோப்பிய யுத்தத்‌ 
திற்கு முக்கிய காரணமென்று கூறலாம்‌. 
ருஷ்யாவிலோ பொதுவுடைமையே தேசபக்தி 
யின்‌ ஆதாரமாகப்‌ போதிக்கப்படுகறது. உயர்ந்த 
கூலியே அமெரிக்கர்களின்‌ தேசபக்திக்கு 
அஸ்திவாரமாக இருக்கிறது. இங்கிலாந்திலும்‌ 
சாம்ராஜ்யத்திலிருந்து இடைக்கும்‌ லாபத்தைத்‌ 
தொழிலாளிகளுக்கு பிரித்துக்‌ கொடுத்து வருவதால்‌ 
தான்‌ தேசபக்தி குலையாமல்‌ இருக்கின்‌ றத. 


எல்லைகள்‌ 


வயலுக்கு ஆதாரம்‌ வரப்பு. அடுத்த வயல்‌ 
காரனோடு சண்டைக்குக்‌ காரணமும்‌ அதுவே. 
ஆதலால்‌ ஒரு தேசத்தின்‌ எல்லைகள்‌ எவ்வளவு கன்‌: 
.ருக அமைந்திருக்கன்றனவோ, அவ்வளவு சமா 
தானமும்‌ ஒற்றுமையும்‌ நிலைபெற்றிருக்கும்‌. தீவு 
களுக்கும்‌ தனிப்பட்ட மலைப்‌ பிரதேசங்களுக்கும்‌ 
இயற்கையால்‌ வகுக்கப்பட்ட எல்லைகள்‌ அமைம்‌ 
திருப்பது அதிர்ஷ்டம்‌. மற்ற காடுகளின்‌ எல்லை 
கள்‌ சரித்திரத்தாலும்‌, பலாத்காரத்தாலும்‌ ஏற்‌ 
பட்டவை; நிச்சயமானவை யல்ல. அவற்றைக்‌ 


68 


காப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்கள்‌ செல 
வழித்துக்‌ கோட்டைகள்‌ கட்டப்படுன்‌ றன. ஆனால்‌ 
பிரான்ஸில்‌ கட்டிய மானொட்‌ அரண்களும்‌, கரி 
ஸின்‌ மலைச்‌ கோட்டைகளும்‌ மூன்று காட்களில்‌ 
தகர்த்தெறியப்‌ பட்டன. 

இரண்டு தேசங்களுக்கு நடுவில்‌ உள்ள எல்லைப்‌ 
பிரதேசங்களில்‌ இரண்டு தேசத்தார்களும்‌ கலந்தே. 
இருப்பார்கள்‌. இவர்களை நியாயமாகப்‌ பரிபாலிப்‌ 
பது மிகவும்‌ சிக்கலான பிரச்னையாக விருக்கன்‌ றது. 
தனித்தனி பாஷைகளில்‌ கல்வி கற்பிப்பது கஷ்ட 
மாஜிவிடுநறெது. ஒரே பஷையை பலாத்காரமாக 
வற்புறுத்துவதும்‌ சங்கடமாக இருக்கிறது. எல்லைப்‌ 
புறத்திலிருக்கும்‌ தம்‌ தேசத்தாருக்குக்‌ கொடுமை 
செய்வதாக பக்கத்துத்‌ தேசத்தார்கள்‌ கூப்பாடு 
போடுகிறார்கள்‌. அவர்களுடைய அரசாங்கம்‌ சக்தி 
வாய்ந்ததாக விருந்தால்‌ எல்லைப்புறத்‌ தாரின்‌ குறை 
களாச்‌ சாக்காகக்‌ கொண்டு ஆக்கிரமிக்கச்‌ சமயம்‌ 
பார்த்துக்கொண்‌ டிருக்கிறது. 

இந்த எல்லைப்‌ புறத்‌ தகவல்களைத்‌ தீர்க்க 
இரண்டு வழிகள்‌ உண்டு. ஒன்ற சமுத்திரமோ 
மலையோ வரும்வரையில்‌ எல்லைகளை யெல்லாம்‌ 
ஒழித்து ஒரே பிரதேசமாகச்‌ செய்துவிடலாம்‌. 
இல்லாவிடில்‌ எல்லைப்புறச்‌ சண்டைகளைத்‌ தீர்ப்ப 
தற்கு ஒரு கோர்ட்‌ ஏற்படுத்தி அதன்‌ முடிவை எல்‌ 
லோரும்‌ ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. இவ்விரண்டை 
யும்‌ ஒப்புக்கொள்ள விரும்பாதவர்‌ என்றும்‌ ஆயுதம்‌ 
தரித்து எல்லையைக்‌ காப்பாற்றத்‌ தயாராகவிருக்க 
வேண்டும்‌. 


69 


பாகிஸ்தான்‌. 

இம்தியா ஒரு தேசமல்ல. பரந்த பிரதேசம்‌. 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியால்‌ ஒரு தேசமென்‌ ற தோற்றம்‌ 
பெற்றிருக்றெது. ஹிந்துக்களும்‌, முஸ்லீம்களும்‌ 
ஒரு ஜாதியைச்‌ சேர்ந்தவர்களில்லை. அவர்கள்‌ 
சேர்ந்து சாப்பிடுவதில்லை. பரஸ்பரம்‌ விவாகம்‌ 
செய்துகொள்வதில்லை. ஆதலால்‌ முஸ்லீம்‌ பிர 
தேசங்களைத்‌ தனியாகப்‌ பிரித்து விடுவதில்‌ 
யாதொரு தீங்குமில்லை. சந்தோஷமும்‌ சமாதான 
மூமே உண்டாகும்‌ என்று பாஸ்தான்‌ வாதிகள்‌ 
கூறுஇரூர்கள்‌. 

முஸ்லீம்கள்‌ பெரும்பாலும்‌ மதம்‌ மாறிய ஹிம்‌ 
துக்களே யாவார்கள்‌. அ௮சோகரும்‌ அக்பரும்‌ இம்‌ 
தியா முழுவதும்‌ ஆண்டார்கள்‌ என்று கூறுவது பிர 
சார முறையில்‌ .சகஜமானபோதிலும்‌ சரியான . 
பதிலாகாது. சரித்திரபூர்வமாகப்‌ பார்த்தால்‌ ஆப்‌ 
கானிஸ்தானும்‌ பலகாலம்‌ இந்தியாவுடன்‌ சேர்ந்‌ 
இருந்தது. அதையும்‌ இந்தியாவுடன்‌ சேர்க்க 
வேண்டுமென்‌ அ ஒருவரும்‌ கேட்கவில்லை. 

பாகிஸ்தானை எதிர்ப்பதற்கு முக்க கராணம்‌ 
எல்லைகள்‌. இமயமலையும்‌, சமுத்திரமும்‌ ஈல்ல 
இயற்கை எல்லைகளாஜன்றன. இரந்த எல்லைகளைப்‌ 
பாதுகாப்பதால்‌ சமாதானம்‌ எளிதில்‌ நிலை நிறுத்‌ 
தப்படும்‌ அதற்குச்‌ செலவும்‌ குறையும்‌. பஞ்சாப்‌, 
வங்காளம்‌ இரண்டையும்‌ பிரித்து விட்டால்‌ பாது 
காக்சவேண்டிய எல்லைப்‌ புறங்கள்‌ மிகவும்‌ பெரிதாகி 
நாட்டின்‌ இரு பாகங்களின்‌ செல்வம்‌ பாது 
காப்பிலேயே செலவழிம்‌தபோகும்‌. பெரிய மாகினாட்‌ 


70 


அரண்களைக்‌ கட்டி லக்ஷக்கணக்கான துருப்புக்கள்‌ 
இரு பக்கங்களிலும்‌ எப்பொழுதும்‌ தாயாராக 
வைத்திருக்கவேண்டும்‌. அப்படித்‌ தயாராக விருப்ப 
தாலேயே ஒரு தலைமுறைக்கு ஒருதரம்‌ யுத்தம்‌ உண்‌ 
டாட எல்லைகள்‌ மாறிக்கொண்டு வரும்‌. 
இரண்டாவது காரணம்‌, பொருளா தாரம்‌. 
பஞ்சாபிலும்‌, இந்திலும்‌ நாட்டுக்கு வேண்டிய 
கோதுமை விளறது. சணல்‌ வங்காளத்தில்தான்‌ 
உற்பத்தியாகிறது. இவ்விரு மாகாணங்களிலும்‌ 
இரும்பு, நிலக்கரி முதலிய சுரங்கப்‌ பொருள்கள்‌ 
இல்லை. பா௫ஸ்தானைப்‌ பிரிப்பதால்‌ நாட்டின்‌ 
பொருளாதாரம்‌ மிகவும்‌ குலைக்தபோகும்‌. 
மூன்றாவதாக பஞ்சாப்‌ மாகாணத்தையும்‌ வங்‌ 
காளத்தையும்‌ இரண்டு மூன்று துண்டுகளாகப்‌ 
போடவேண்டும்‌. மற்ற மாகாணங்களைப்போலவே 
இம்‌ மாகாணங்களிலும்‌, முஸ்லீம்களும்‌, ஹிந்துக்‌ 
களும்‌ ஒரு ஜாதியாகச்‌ சேர்ந்திருக்க முடியாது. 
மதத்தின்‌ பேரில்‌ தேசத்தைப்‌ பிரித்தால்‌ மதக்‌ 
கொடுமைகள்‌ பெரிதும்‌ வளர்ந்து ஹிந்துஸ்தான தீ 
தில்‌ முஸ்லீம்கள்‌ இருக்க முடியாமலும்‌, பாக்ஸ்‌ 
தானத்தில்‌ ஹிந்துக்கள்‌ வசிக்கச்‌ சாத்தியப்படா 
லும்‌ போய்விடும்‌. 
இர்தியா இன்னும்‌ ஒரு தேசமில்லை. ஆனால்‌ 
வங்காளத்தில்‌ ௮௮ ஒரு தேசமாக, அதன்‌ மக்கள்‌ 
ஒரே ஜனங்களாவார்களென்பது தேசபக்தர்களின்‌ 
லட்யெமாகும்‌. இக்‌ காலத்தில்‌ இயம்‌ திர நாகரிக 
மும்‌ பொருளாதாரமும்‌ இந்த லட்சியத்திற்கு ஒத்‌ 
இருக்கன்றன. மதப்‌ பற்றும்‌ நாளடைவில்‌ 


72 


குறைந்தே தீரும்‌; கல்வி வளர வளர மூட பக்தியும்‌ 
குறைந்‌ தபோகும்‌. 

இந்தியாவை ஒரு தேசமாக விரும்புவோர்‌ 
பாகிஸ்தானை விரோதித்தால்‌ மட்டும்‌ பேர்தாது. 
இந்த தேசத்து மக்கள்‌ அனைவரையும்‌ ஒரே ஜாதி 
யாக்குவதற்கு வேண்டிய முறைகளையும்‌ கையாள 
வேண்டும்‌. பொது பாஷையைப்‌ பரப்புவது மிகவும்‌ 
முக்கியமானது. ஹிந்தி, உருது சண்டையைத்‌ 
தீர்த்து இரண்டிற்கும்‌ பொதுவாக ஒரு பொது 
பாஷையை ஏற்று, ஒரே எழுத்து ஏற்பாடு செய்வது 
மிகவும்‌ அத்தியாவமெமாகும்‌. உடை, சாப்பாடு 
மூதலிய விஷயங்களிலும்‌ பொதுப்‌ பழக்கங்கள்‌ 
ஏ.ற்படுத்தவேண்டும்‌. பரஸ்பர விவாகம்‌ செய்து 
கொள்ளுவதில்‌ இருக்கும்‌ தடைகளை நீக்‌, கலப்பு 
விவாகங்களுக்கு ஆத ரவு அளிக்கவேண்டும்‌. 
அரசியலிலும்‌ பொருளா தாரத்திலும்‌ ஒற்றுமையாக 
விருப்போம்‌; மற்றத்‌ துறைகளில்‌ தனியாக விருப்‌ 
போம்‌ என்பது நீண்டகாலம்‌ சாத்தியமான தல்ல. 
ஒருவர்‌ இருவர்‌ அவ்வாறு இருக்கலாம்‌. பெரிய 
கூட்டத்தார்கள்‌ இவ்விதம்‌ இருக்க முடியாது. 

தம்‌ தம்‌ குலதர்மங்களையும்‌ சமூகப்‌ பழக்கம்‌ 
களையுமே பிரதானமாகக்‌ கருதும்‌ சனாதனிகள்‌ 
சுயராஜ்யத்தை எதிர்ப்பது ஆச்சரியமில்லை. ௮ம்‌ 
நிய அரசாங்கம்தான்‌ பழைய சம்பிரதாயங்களை 
மாறாமல்‌ பார்த்துக்கொள்ள விரும்பமுடியும்‌. ஆனால்‌, 
அதுகூட இக்‌ கொள்கையை இனி அனுசரிக்க 
முடியாத காலம்‌ வந்துவிட்டது. வைதீகர்களையும்‌, 
இண்டாதவர்களையும்‌ ஏக காலத்தில்‌ திருப்தி செய்து, 


72 


ஹிர்துக்களையும்‌ முஸ்லீம்களையும்‌ ஒரே சமயத்தில்‌ 
சந்தோஷப்படுத்தி ராஜ்யத்தை இனி ஈடத்த 
முடியாது. ஒன்று சமாதான முறைகளில்‌ இந்த 
வித்தியாசம்‌ ஒழியவேண்டும்‌, அல்லது பலாத்காரப்‌ 
புரட்சிகள்‌ உண்டாக அழிக்கப்படும்‌. ஜாதி, மத 
வித்தியாசங்களைத்‌ தீர்க்கத்‌ தீவிர முயற்சிகள்‌ 
எடுக்கப்படாவிடி.ன்‌ அடுத்த ஐம்பது வருஷங்களுக்‌ 
குள்‌ இந்தியாவிற்கும்‌ ஐரோப்பாவின்‌ கதிதான்‌; 
அல்லது ருஷ்யாவைப்போல்‌ பெரிய புரட்சி 
உண்டாகும்‌. 


4 


அரசாங்கம்‌ 


எல்லா சமூக விஷயங்களிலும்‌ பிரசாரத்திற்கு 
சக்தியுண்டு. அரசியல்‌ உலகலோ, தத்துவப்‌ 

களின்‌ உண்மை பெரிதும்‌ பிரசாரத்தையே 
பொறுத்திருக்கன் றது. எக்‌ கொள்கைகள்‌ மிகவும்‌ 
இவிரமாகப்‌ . பிரசாரம்‌ செய்யப்படுன்றதோ 
அவைகளே பரமார்த்தமாகப்‌ பெரும்பாலோர்‌ 
கொள்கின்‌ றனர்‌. 

இந்த ஈம்பிக்கையே ஆட்சி செய்வதற்கு அஸ்தி 
வாரமாகும்‌. பிரசாரத்தின்‌ மகிமையால்‌ பொது 
வுடைமை வாதிகள்‌ ருஷ்யாவில்‌ போல்ஷிவிக்‌ 
ஆட்சியை ஏற்படுத்தினார்கள்‌. தங்கள்‌ வெற்றி 
பிரசாரத்தாலல்ல, பொதுவுடைமைக்‌ கொள்கை 
யென்று வாதித்தார்கள்‌. ஆனால்‌ பொதுவுடை 
மைக்கு எதிரிடையான பாஸிஸ்ட்‌, காஜி அரசாங்கள்‌ 
கஜாப்‌ பிரசாரத்தைக்‌ கொண்டே முஸோலினியும்‌,, 
ஹிட்லரும்‌ ஏற்பாடு செய்தார்கள்‌. 

இப்புரட்கெளெல்லாம்‌ பிரசாரத்தால்‌ மட்டு 
மல்ல, பலாத்காரத்தால்‌ வெற்றி பெற்றன வென்ற 
ஆட்சேபிக்கக்‌ கூடும்‌. ஆனால்‌ உண்மையில்‌ பலாத்‌ 
காரம்‌ எதிர்ப்‌ பிரசாரத்தை ஒழிப்பத ற்காகவே 
பெரும்பா லும்‌ உபயோகிக்கப்பட்ட. 

பிரசாரத்திற்கும்‌ ௮ரசியலுக்குமுள்ள நெருங்‌ 
இய சம்பந்தத்தை ஆராய்ந்த ராஜீய சாஸ்திர 


74 


நிபுணர்கள்‌ பிரசார சுதந்திரமே ஜனகாயகத்‌ 

இற்கும்‌ சுதந்திரத்‌ இற்கும்‌ முக்ய அறிகுறி என்‌ 

இறுர்கள்‌. எந்காட்டில்‌ எல்லோரும்‌ தம்தம்‌ அபிப்பி 

ராயங்களைத்‌ தாராளமாக எடுத்துக்‌ கூ றமுடியுமோ,, 
அங்கே பொதுஜன ஆட்சிதான்‌ நிலைத்திருக்கக்‌ 

கூடும்‌ என்பது உண்மையே. ஆனால்‌ இங்கிலாந்தி , 
அம்‌, அமெரிக்காவிலும்‌ இம்மாதிரி சுதந்திரம்‌ 

இருப்பதாக எண்ணி ஏமாறவேண்டாம்‌. 

. இக்காலங்களில்‌ பிரசாரத்தின்‌ முக்கிய கருவி: 
கள்‌ (1) ரேடியோ, (2) பத்திரிகைகள்‌, . (8) பொதுக்‌ 
கூட்டங்கள்‌, (4) ராஜீயக்‌ கட்சிகள்‌. இவைகளால்‌ 
செய்யப்படும்‌ பிரசாரத்தைப்‌ பற்றிச்‌ சற்று ஆலோ 
சனை செய்வது அவசியமாகும்‌. 


ரேடியோ 


ரேடியோவைத்‌ தமிழில்‌ * ஆகாசவாணி” 
என்று அழைப்பதில்‌ பொருத்தமிருக்கன்‌ றது. புரா 
ணங்களில்‌ எப்படி திடீரென்று எங்கிருந்தோ 
தெய்வ வாக்கு பிறக்ன்றதோ, அவ்வாறே. 
ரேடியோவில்‌ சப்தம்‌ உண்டாகிறது. பேசுவோ 
ரின்‌ ஊரும்‌ பெயரும்‌ தெரியாததால்‌ பெரிய ஞானி: 
யாக இருக்கவேண்டுமென்று எண்ணுகிறோம்‌. 

எல்லா ரேடியோ நிலையங்களும்‌ சர்க்கார்‌ ஆத 
னத்தில்‌ இருக்கின்றன. ஆதலால்‌ சர்க்காருக்கு 
விரோதமாக ரேடியோ மூலம்‌ பிரசாரம்‌ செய்ய 
முடியா து. 

நன்றாய்ப்‌ பேசத்‌ தெரிந்தவர்கள்‌ பாடத்‌ 
தெரிந்தவர்கள்‌ எல்லோருக்கும்‌ ரேடியோ மூலம்‌ 


7 


நல்ல வருமானம்‌ மைக்றெது. சர்க்காருக்கு: 
விரோதமாக இருந்தால்‌ இவ்‌ வருமானம்‌ போய்‌ 
விடும்‌. உத்தியோகம்‌ கொடுத்து அடக்குவதைவிட 
இத மிகவும்‌ சிக்கன முறையாகும்‌. 

ஓர்‌ ஆட்சியை நடத்தும்‌ ராஜீயத்‌ தலைவர்களைப்‌ 
புகழ்வதற்கும்‌ அவர்களுக்கு எதிரானவர்களை இகழ்‌ 
வதற்கும்‌ இது ஒப்பற்ற கருவி. ஜந்து நிமிஷத்தில்‌ 
கோடிக்கணக்கான ஜனங்களின்‌ மனத்தில்‌ ஒரு. 
வரைப்‌ பற்றி நல்ல அபிப்பிராயமும்‌ மற்றவரைப்‌: 
பற்றி கெட்ட எண்ணமும்‌ உற்பத்தி செய்து: 
விடலாம்‌. 

ரேடியோவில்‌ செய்யப்படும்‌ பிரசாரங்களையும்‌,. 
செய்திகளையும்‌ அனுமதியின்றி . பத்திரிகைகளில்‌ 
பிரசுரம்‌ செய்யக்‌ கூடாதென்று சட்டம்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கன்றது. ஆதலால்‌ ரேடியோவின்‌ தப்பும்‌: 
பிரசாரத்தை எதிர்க்க வழியில்லை. 

ரேடியோவின்‌ வளர்ச்சி திடீரென்று ஏற்பட்டு 
விட்டதால்‌, அதன்‌ பிரசாரத்திற்கும்‌ ராஜீய சுதந்‌ 
திரத்திற்குமுள்ள சம்பந்தம்‌ இன்னும்‌ ஈன்கு ஆரா 
யப்படவில்லை. ஒவ்வொரு ராஜீயக்‌ கட்சிக்கும்‌ 
ரேடியோ நிலையம்‌ ஸ்தாபித்து பிரசாரம்‌ செய்ய 
உரிமை ஏற்படவேண்டும்‌. அல்லத, சர்க்கார்‌ நிலை: 
யங்களில்‌ அவைகளுக்குப்‌ பிரசாரம்‌ செய்ய செளக 
ரியங்கள்‌ அளிக்கப்பட வேண்டும்‌. அமெரிக்க ஐக்‌ 
இய நாடுகளில்‌ ஓரளவு இவ்‌ வசதிகள்‌ அளிக்கப்படுகி 
ன்றன. இங்கலொர்து உட்பட மற்ற எல்லா தேசப்‌ 
களிலும்‌ ரேடியோ சர்க்கார்‌ ஆதினத்திலேயே 
இருந்துவருகிறது. 


76 


்‌ இப்பொழுது ஒரு ரேடியோ நிலையம்‌ செய்யும்‌ 
யிரசாரம்‌ உண்மையா என்பதை விரோதி தேசங்க 
ளின்‌ ரேடியோ பிரசாரத்தின்‌ மூலம்‌ கண்டுபிடிக்க 
'வேண்டியிருக்கறது. ஆதலால்‌ யுத்தகாலத்தில்‌ 
மேடியோவின்‌ சக்தி குறைகிறது. இரண்டு கட்‌ 
களும்‌ ஒரே சமயத்தில்‌ எதிரியை முறியடித்துவிட்ட 
தாக தினந்தோறும்‌ கூறிவந்தால்‌, ரேடியோ 
பிரசாரத்தில்‌ அவநம்பிக்கை ஏற்படுற. இதற்‌ 
காக எதிரியின்‌ பிரசாரத்தைக்‌ கேட்ப்துகூட குற்ற 
மாகப்‌ பாவிக்கப்பட்டுத்‌ தண்டிக்கப்‌ படுகின்‌ றனர்‌. 
ரேடியோ மூலம்‌ எல்லா நாட்டுப்‌ பிரசாரங்களையும்‌ 
கேட்கும்‌ உரிமை மிகவும்‌ முக்யமானது. அவை 
களைச்‌ சீர்தூக்பெ்‌ பார்க்கும்‌ பழக்கம்‌ உண்டான தும்‌ 
ரேடியோப்‌ பிரசாரத்தால்‌ எளிதில்‌ ஏமாந்துபோக 
மாட்டார்கள்‌. 


பத்திரிகைகள்‌ 


ரேடியோவினால்‌ பத்திரிகைகளின்‌ சக்தி 
குறைந்துவிட வில்லை. பிரசாரத்தில்‌ ஒருவித 
போதை இருக்கின்றது. ரேடியோவில்‌ சுருக்கமா 
கக்‌ கூறப்பட்ட விஷயங்களைப்‌ பற்றிப்‌ பத்திரிகை 
யில்‌ விவரமாகப்‌ படிக்க விரும்புறொர்கள்‌. மாறு 
பட்ட அபிப்பிராயங்களைப்‌ பத்திரிகைகளில்தான்‌ 
சாங்கோ பாங்கமாக வாத விவாதம்‌ செய்யலாம்‌. 

எதேச்சாதிகார அரசாங்கங்கள்‌ பத்திரிகை 
களையும்‌ தம்‌ வசத்தில்‌ வைத்துக்கொள்ள விரும்புவது 
சகஜம்‌. பத்திரிகை சுதந்திரத்தை ஜனகாயக 
ஆட்சியின்‌ ஆணிவேராகக்‌ கருதுவது நியாயம்தான்‌. 


oP 


ஆனு. கணவன ணை டை கருக ன அண 2 ளு 


77 


ஆனால்‌ இங்லொர்திலும்‌, அமெரிக்கா ஐக்கிய நாடு: 
களிலும்‌ பத்திரிகை சுதந்திரமிருக்கெற தென்று 
சொல்வது ஓரளவுதான்‌ உண்மை. இந்நாட்களில்‌ 
பத்திரிகைகள்‌ நடத்துவதற்கு ஏராளமான பணம்‌ 
வேண்டும்‌. பெரிய முதலாளிகளின்‌ விளம்பரங்கள்‌ 
வேண்டும்‌. பாங்கெளின்‌ தயவு வேண்டும்‌. அதிகாரி 
களின்‌ சிகேகமும்‌ வேண்டும்‌. ஆதலால்‌ பத்‌ 
திரிகைகள்‌ பணக்கார வகுப்பார்களின்‌ கன்மைக்‌ 
காக அவர்கள்‌ அபிப்பிராயங்களை வெளியிடுவத ற்‌ 
காகவே பெரும்பாலும்‌ பிரயோசனப்படுகின்‌ றன. 
பத்திரிகைகளில்‌, நுட்பமான விஷயங்களைப்‌ 
பற்றி அறியாதவர்கள்‌ மேலோட்டமாக எழுதுகிறார்‌ 
கள்‌. ஆதலால்‌ ஜனங்கள்‌ மனதில்‌ குழப்பமும்‌ சந்‌ 
தேகமும்‌ பரவுகின்றன. கொஞ்சம்‌ எழுதப்படிக்கத்‌ 
தெரிந்தவர்கள்‌ அச்சில்‌ எதைப்‌ படித்தாலும்‌ 
அதைப்‌ பரமார்த்த தத்துவமாக ஈம்புகன்றனர்‌. 
இந்த உண்மையை அரசியலில்‌ உபயோகப்படுத்த 
வதற்கு ஹிட்லர்‌ சில தந்திரங்களைக்‌ தன்‌ நாலில்‌ 
கூறியிருக்கிறார்‌. எளிதில்‌ புரியக்கூடிய சில வாக்க 
யங்களை ஓயாமல்‌ உபதேச. அவைகளில்‌ சந்தேகம்‌ 
வரக்கூடிய சர்ச்சைகளுக்கு இடங்கொடாதே. 
சிறிய பொய்‌ சொல்வதைக்‌ காட்டிலும்‌ பெரிய 
பொய்யைப்‌ பிடிவாதமாகச்‌ சொல்லு. ஜனங்கள்‌ 
உள்ள த்தில்‌ ஆழ்ந்து இடக்கும்‌ மிருகத்தன த்இற்குப்‌ 
போக்கு உண்டாக்கி மனதார வெறுப்பதற்குப்‌ 
பூதங்கள்‌ கற்பனை செய்து கொடு. இம்முறைகளை 
உபயோகித்து ஜர்மானிய ஜனங்களை மட்டுமல்ல, 
மற்ற நாடுகளிலும்‌ கோடிக்கணக்கான மணிதர்களை, 


78 


தான்‌ ஒப்பற்ற சக்தி பெற்றவன்‌ என்று எண்ணச்‌ 
செய்துவிட்டார்‌. 

இவ்வாறு பத்திரிகைகளைத்‌ துஷ்பிரயோகம்‌ 
செய்வது தவறு என்னு கூறிவிடலாம்‌. ஆனால்‌ 
இறிய கூட்டத்தார்களின்‌ சுயநலத்திற்காக 
உண்மையைத்‌ திரித்துப்‌ பொய்யை மெய்யைப்‌ 
போல்‌ காட்டுவதால்‌ இதைவிட அதிக பிரயோசனம்‌ 
உண்டாதிறதென்று சொல்லமுடியாது. பல பத்திரி 
கைகள்‌ தனித்தனி கூட்டத்தார்களின்‌ ஈன்மை 
யைத்‌ தேடிப்‌ பிரசாரம்‌ செய்வதால்‌, எல்லாப்‌ 
பிரசாரத்திலும்‌ அவநம்பிக்கை உண்டாகிறது. 
மூட கம்பிக்கைகள்‌ பரவுவது நலமா, எந்த 
நம்பிக்கைகளும்‌ இல்லாமலிருப்பது மலமா வென்‌ 
னும்‌ கேள்விக்கு முடிவு சொல்வது சுலபமல்ல. 
கோர்ட்டில்‌ ஒரே வழக்கில்‌ இரண்டு புத்திசாலி 
வக்ஜல்கள்‌ வாதிக்கும்பொழுது அவ்வா தங்களை ச்‌ 
£ர்தூக்பப்‌ பார்ப்பதில்‌ பழயெ நியாயாதிபதி அடிக்‌ 
கடி பிரமிக்கறான்‌. எதையும்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கச்‌ 
சக்தியில்லாக ஜனங்கள்‌ பத்திரிகைகளின்‌ வாதப்‌ 
காப்‌ பரிசீலனை செய்வது அசாத்தியமானது. 

இந்த தர்ம சங்கடத்திற்கு ஏதாவது பரிகார 
முண்டா? கல்வியும்‌, பகுத்தறிவும்‌ வளர்வதே 
நிச்சயமான பரிகாரம்‌. ஆனால்‌ உண்மையை நாடும்‌ 
சமூகம்‌ சில முறைகளைக்‌ கையாளலாம்‌. செய்தி, 
அபிப்பிராயம்‌, விளம்பரம்‌ இம்மூன்றையும்‌ சேர்த்து 
பத்திரிகைகள்‌ ஈடத்தப்படுவதால்‌ . பல தீமைகள்‌ 
உண்டாகின்றன. இம்மூன்றையும்‌ பிரித்துவிட்‌ 
டால்‌ லாபத்திற்காகப்‌ பிரசாரம்‌ செய்வது குறைக்து 


79 


போகும்‌. எல்லா விளம்பரங்களையும்‌ சர்க்கார்‌ வசம்‌ 
எடுத்துக்கொண்டு அதனால்‌ வரும்‌ லாபத்தை, 
மஷ்டத்தில்‌ நடத்தவேண்டிய ஆராய்ச்சிப்‌ பத்திரி 
கைகளுக்கு உபயோகப்படுத்த வேண்டும்‌. சமா 
சாரப்‌ பத்திரிகைகள்‌ கூடியவரையில்‌ ஜாக்‌இரதை 
யாக சம்பவங்களை விசாரித்துப்‌ பிரசுரிக்கவேண்டும்‌. 
அபிப்பிராயப்‌ பத்திரிகைகள்‌ வியாசம்‌ எழுதவோ 
ரின்‌ பெயருடன்‌ அபிப்பிராயங்களை வெளியிட 
வேண்டும்‌. இக்காலத்தில்‌ பெயரில்லாமல்‌ பத்திரிகை 
களில்‌ தலையங்கங்களும்‌, வியா சங்களும்‌ வருவதால்‌ 
பத்திரிகை ஆசிரியர்களும்‌ உப ஆசிரியர்களும்‌ 
பிரத்தியேக அறிவுள்ளவர்களென்ற எண்ணம்‌ 
சாதாரண மக்கள்‌ மன த்தில்‌ உதிக்கிறது. 
பொதுக்‌ கூட்டங்கள்‌ 

மற்ற விதங்களில்‌ என்ன பிரசாரம்‌ செய்தா 
லும்‌, பொதுக்‌ கூட்டங்களில்‌ ஒருவன்‌ நேரில்‌ மற்ற 
வர்களுக்குச்‌ சொல்வது போல்‌ குதூகலம்‌ ஏற்‌ 
படாது என்று ஹிட்லர்‌ சொல்‌ லுகிறுர்‌. 
இது உண்மை. நேரில்‌ கேட்கும்‌ பொழுது பிர 
சாரகர்‌ சொற்களுக்கு ஒரு ஜீவ சக்தியிருக்கறது. 

தவிரவும்‌ பொதுக்‌ கூட்டத்தில்‌ பிரசாரம்‌ 
செய்யும்‌ உரிமைதான்‌ ஏழைகளுக்கும்‌ தொழிலாளி 
களுக்கும்‌ நிச்சயமான சுதந்திர மாகும்‌. இது 
பாதிக்கப்படாமல்‌ இருக்கும்‌ வரையில்‌ உண்மையை 
முற்றிலும்‌ மறைக்கமுடியாது. 

ஆனால்‌ பொதுக்‌ கூட்டப்‌ பிரசாரத்தில்‌ ஒரு 
பெரிய குறை இருக்கிறது. மற்றவர்களைத்‌ திட்டி 


80 


உண்மையைத்‌ திரித்து, காரசாரமாகப்‌ பேசினால்‌ 
தான்‌ பிரசங்கம்‌ கேட்பவர்களுக்கு ருசியாயிருக்இ 
றது. அப்படிப்‌ பேசிப்‌ பழக்கமுள்ளவர்கள்‌ உண்‌ 
மையை உள்ளபடியே எடுத்துரைக்கும்‌ சக்தியை 
சீக்கிரம்‌  இழந்தவிடுவார்கள்‌. ஒரு மனிதனைப்‌ 
பற்றிப்‌. பேசினால்‌ அவனை ஒன்று தேவலோகத்தில்‌ 
கொண்டுபோய்‌ வைப்பார்கள்‌. அல்லது நரகத்தில்‌ 
தள்ளுவார்கள்‌. ஒரு திட்டத்தைப்‌ பற்றிவாதித்தால்‌ 
அதனால்‌ உடனே சுவர்க்கலோக முண்டாகுமென்‌ 
பார்கள்‌. அல்லது சமூகம்‌ அடியோடு நாசமாகும்‌ 
என்பார்கள்‌. இரண்டு பக்கத்திலுள்ள தார தம்மி 
யத்தையும்‌ மற்றவர்கள்‌ எடுத்துக்‌ கூறமுயன்றால்‌ 
கேட்பவர்களுக்குச்‌ சப்பென்றிருக்றெது. ஹிக்‌ 
திக்கு எதிர்ப்‌ பிரசாரம்‌ செய்தவர்கள்‌ மிகவும்‌ 
கேவல முறையில்‌ பிரசங்கங்கள்‌ செய்த பொழுது 
ஏன்‌ ஏராளமான ஜனங்கள்‌ கூடுகிறார்கள்‌ என்று 
பல அறிஞர்‌ துக்கப்பட்டதுண்டு. இது கூட்டத்தின்‌ 
சுபாவம்‌ என்று அறியவேண்டும்‌, எவ்வளவு 
அறியாத குடியானவனாயினும்‌ அவனுடன்‌ தணி 
யாகப்‌ பேசும்‌ பொழுது கொஞ்சம்‌ நிதானமாக 
இருக்கவேண்டும்‌. அறிஞர்‌ கூட்டத்தில்கூட 
கொஞ்சம்‌ சாமர்த்தியசாலியாகவிருக்தால்‌ எதை 
யும்‌ சொல்லிக்‌ கண்டிக்கப்படாமல்‌ தப்பிவிடலாம்‌. 
பல மனிதர்‌ ஏககாலத்தில்‌ கூடும்பொழுது ஒருவித 
மோகமுண்டாகறஅ. அதை வளர்த்துகேட்போரின்‌ 
மனதைக்‌ கவர்வதே மேடைப்‌ பிரசாரத்தை 
வெற்றியுடன்‌ செய்யும்‌ சூட்சுமமாகும்‌. பெரிய 
லட்சியங்களில்‌ பற்றுண்டாி தீரச்‌ செயலுக்குத்‌ 


81 


தூண்டுவோர்‌ பெரியார்‌. மற்றவர்கள்‌ பகையை 
யும்‌, பொறுமையையும்‌ பெருக்கி ஆத்திர .மூட்டுவர்‌.. 
ஒலிபரப்பும்‌ கருவி தோன்றும்‌ வரையில்‌ கல்ல. 
தொண்டைக்கும்‌ பெரிய ம௫ூமையிருந்தது. இம்‌ 
பொழுது பொதுக்‌ கூட்டப்‌ பிரசங்கத்திற்கு அது: 
முக்கியமான அங்கமாயில்லாமல்‌ போய்விட்டது., 
ஆனால்‌ இந்த ஒலிபரப்பும்‌ கருவியின்‌ உபயோ! 
கத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ அதிகாரத்தால்‌ அதிகாரி 
கள்‌ இப்பிரசாரத்தை அடக்கியாளப்‌ புதியதோர்‌ 
வழியும்‌ உண்டாகிவிட்டது. 
பொதுக்‌ கூட்டங்களில்‌ கலவரமுண்டாக்‌। 
அவைகளைக்‌ கலைப்பது மிகவும்‌ சுலபம்‌. பதினாயிரம்‌: 
பேருள்ள கூட்டத்தை நாறு எதிராளிகள்‌ எளிதில்‌: 
கலைத்துவிடலாம்‌. அப்படிக்‌ கலைப்பவர்களைத்‌ தடுப்‌: 
பது போலீசாரின்‌ வேலை. ஆனால்‌ போலீசாருக்கும்‌. 
பிரியமில்லாத பிரசாரத்திற்காகக்‌ கூட்டங்கள்‌: 
போடும்பொழுது அவர்களை ஈம்பமுடியாது. கூட்‌! 
டத்தைக்‌ கலைக்க முயற்சி செய்பவர்களைக்‌ கூடிய: 
வரையில்‌ பலாத்காரமின்‌ றி ௮டக்கவைப்பதற்குச்‌: 
சாமர்த்திய முள்ளவர்களைத்‌ தயார்‌ செய்வது அரசி 
யல்‌ பிரசாரத்திற்கு இன்‌ றியமையாத தாகும்‌. 
கூட்டத்தை நன்கு நடத்துவது அதன்‌ அகரா 
சனர்‌ திறமையைப்‌ பொறுத்திருக்கிறது. ஊருக்குப்‌: 
பெரியவர்கள்‌ என்ற அப்பாவிகளைப்‌ பெரிய. 
கூட்டங்களுக்கு அக்ராசன ராகப்‌ போடுவது தவறு. 
பொறுமையும்‌ சமயோசித புத்தியும்‌ உடைய பொது: 
ஜனங்களுக்குப்‌ பிடித்தவர்களையே சபைத்‌ தலைவர்‌. 
களாகச்‌ செய்ய வேண்டும்‌. பிரசங்கத்திற்கு ஈடுவில்‌ 
6 


82 


குறுக்கடுவோரைச்‌ ' சமாதானப்படுத்தி உட்கார 
வைத்தும்‌, அதிகப்‌ பிரசங்கெளைக்‌ கண்டிப்பாக 
அடக்கியும்‌ கூட்டத்தை இனிமையாக முடித்து 
வைப்பது பொறுப்பு வாய்ந்த வேலையென்பதை 
உணர்ந்து, கூட்டம்‌ ஏற்பாடு செய்யும்‌ பொழுதே 
தகுந்த தலைவரையும்‌ திட்டம்‌ செய்துவிட 
வேண்டும்‌. 
ராஜீயக்‌ கட்சிகள்‌ 

அரசாங்கம்‌ கடப்பதற்குப்‌ பிரசாரம்‌ அவசிய 
மாக விருப்பதால்‌ அதைச்‌ சரிவர கடத்த ராஜீயக்‌ 
கட்சிகள்‌ வேண்டும்‌. கட்சிகளைப்‌ பற்றி பல புகார்‌ 
கள்‌ செய்யப்படுகின்றன. ராஜீய திட்டங்கள்‌ 
வகுப்பதிலும்‌, பிரசாரம்‌ செய்வதிலும்‌ கட்சித்‌ 
தலைவர்கள்‌ எதேச்சாதிகாரமாக நடந்து கொள்ளு 
கிறார்கள்‌. தேச நன்மையைக்‌ காட்டி லும்‌ கட்டியின்‌ 
பெருமையையே நாடுகிறார்கள்‌. கட்சிக்குள்‌ அபிப்‌ 
பிராய பேதத்திற்கு இடம்‌ கொடுப்பதில்லை. எதிரிக்‌ 
கட்சிகளை அநியாயமாகத்‌ திட்டுகிறார்கள்‌. அல்ப 
விஷயங்களைப்‌ பெரிதாகச்‌ செய்து முக்யெ விஷயங்‌ 
களை அலட்சியம்‌ செய்கிறார்கள்‌. 

இவற்றில்‌ உண்மை இருக்கறது. ஆனால்‌ ஒரு 
கட்சியும்‌ இல்லாமல்‌ அரசியல்‌ நடத்த முடியாது. 
அப்படிச்‌ செய்ய வேண்டுமானால்‌ தொட்டதற்கு 
எல்லாம்‌ பலாத்காரத்தையும்‌, பயமுறுத்தலையும்‌ 
உபயோக்கவேண்டும்‌. எங்கும்‌ ஒற்றர்களை வைத்‌ 
. அப்‌ பொதஜன அபிப்பிராயத்தை அய 
வேண்டும்‌. 


83 


ஆதலால்‌ கட்சிகள்‌ வேண்டாமென்று சொல்‌ 
வோர்‌ அரசியல்‌ சூட்சுமங்களை அறியா தவர்‌. ஒரு 
தேசத்தில்‌ ஒரே கட்‌ யிருக்கவேண்டுமா, இரண்டு 
அவசியமா, பல கட்சிகள்‌ இருக்கலாமா வென்பதே 
உண்மையான பிரச்னையாகும்‌. 

எதேச்சாதிகார நாடுகளில்‌ ஒரே கட்சிதான்‌ 
அனுமதிக்கப்படுகிறத. இதற்கு அடியிற்கண்ட 
காரணங்கள்‌ கூறப்படுகன்‌ றன. பொது ஜனங்‌ 
களுக்கு நுட்பமான அரசியல்‌ விஷயங்கள்‌ தெரி 
யாது. பல கட்சிகள்‌ பிரசாரம்‌ செய்வதால்‌ சந்தேக 
மும்‌, மனக்‌ குழப்பமும்‌ உண்டாகும்‌. அரசியல்‌ 
வேலைக்கு லாயக்குள்ளவர்கள்‌ கட்சியில்‌ சேர்ந்து, 
விஷயங்களை ஆலோசித்துத்‌ தங்களுக்குள்‌ முடிவு 
செய்து, அம்‌ முடிவுகளைப்‌ பொதுமக்களுக்கு எடுத்து 
ரைக்க வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ பெரும்பா 
லோர்‌ மனத்தில்‌ அரசாங்கத்தாரின்‌ திட்டங்களில்‌ 
நம்பிக்கையும்‌, குதூகலமும்‌ ஏற்படும்‌. தங்களுடைய 
கடமைகளையும்‌, தியாகங்களையும்‌ சந்தோஷத்துடன்‌ 
செய்வார்கள்‌. ரஷ்யாவிலும்‌, ஜெர்மனியிலும்‌, 
இத்தாலியிலும்‌ மற்ற எதேச்சாதிகார நாடுகளிலும்‌ 
ஒரே ராஜீயக்‌ கட்சி சட்ட பூர்வமாக அனுமதிக்கப்‌ 
படுகின்றது, 

பல ராஜீயக்‌ கட்சிகள்‌ இருந்தாலொழிய எவ்‌ 
வித சுதந்திரமும்‌, ஜனமாயகமும்‌ இருக்க முடியா 
தென்று ஜனநாயக வாதிகள்‌ கூறுதிறார்கள்‌. ஒரு 
இட்டத்திலோ கொள்கையிலோ உள்ள நன்மை, 
இமை எல்லாவற்றையும்‌ ஒருவரே ஈன்கு உணர 
முடியாது. அதைப்‌ பலவாறு ஆராய்ந்து உரைக்‌ 


94 


கவும்‌ எதிர்க்கவும்‌ சுதந்திரமிரு்தால்‌ உண்மை 
வெளிப்படும்‌. ஒரு தனி ஆசாமிக்கோ கட்சிக்கே 
தன்‌ தவறை உணர்வதற்கும்‌, உணர்ந்த பிறகு: 
அதற்குப்‌ பரிகாரம்‌ தேடுவத ற்கும்‌ சாத்தியப்‌ படுவ 
தில்லை. பல கட்சிகள்‌ இருந்தால்‌ ஒரு கட்சியின்‌ 
தவறை மற்றவர்கள்‌ எடுத்துக்‌ காண்பித்து வேறு 
முறைகளை அனுஷ்டிப்பகற்கு எளிதில்‌ சாத்தியமா 
கும்‌. தவிர எக்‌ கட்சியும்‌ கொஞ்ச காலத்திற்குப்‌. 
பிறகு சக்தியிழந்து மடங்களாட விடுன்‌ றன. 
பழைய தலைவர்கள்‌ மடாதிபதிகளாகின்றனர்‌. 
அவர்களைக்‌ கட்சிக்குள்ளிரும்‌ ஐ எதிர்க்க முடியாது. 
புதிய கட்சிகள்‌ மூலம்தான்‌ அவர்களுடைய அட்ட 
காசங்களை அடக்க முடியும்‌. 

அப்படியானால்‌ ஒரு நாட்டில்‌ எவ்வளவு ராஜீய: 
கட்சிகள்‌ இருக்கன்‌ றன வோ அவ்வளவு ஈன்மையா 
என்ற கேள்வி பிறக்கும்‌. பிறரை எதிர்ப்பதே. 
முக்யமான காரியமாக விருந்தால்‌ அது 
கன்மைதான்‌. ஆனால்‌ காரியம்‌ கடப்பதற்கு இது 
சாதகமாக விராது, எப்படி விவசாயத்திற்கு. 
மழை யில்லாவிட்டாலும்‌ கஷ்டம்‌, அதிக மழை 
பெய்தாலும்‌ கஷ்டமோ, அதேபோல ஒரு தேசத்‌ 
தில்‌ ராஜீய கட்சிகள்‌ இல்லாவிட்டாலும்‌, அதிக. 
கட்சிகள்‌ இருந்தாலும்‌ தீமைதான்‌. இரண்டு 
பெரிய கட்சிகள்‌ இருப்பதுதான்‌ ஈலமென்று 
இங்கலொந்திலும்‌ அமெரிக்காவிலும்‌ கருதப்படு: 
கிறது, ஒன்று மாறி மற்றொன்று ராஜ்யபாரம்‌ ஏற்‌ 
ஹத்‌ தவறுகளைத்‌ திருத்தி காட்டின்‌ மலத்தைத்‌ 
தேடமுடியும்‌. எதிர்க்‌ கட்சியின்‌ பயத்தால்‌, ஒரு: 


86 


கட்டியும்‌ மிகவும்‌ அக்ரெமமான காரியத்தைச்‌ 
செய்ய முன்வராது. ்‌ 

ஒவ்வொரு வாதத்திலும்‌ ஓரளவு உண்மை. 
யிருக்கிறது. யுத்த காலத்தில்‌ ஜனநாயக தாடு 
களிலும்‌ எதிர்க்‌ கட்சிகள்‌ ஒன்று சேர்ந்து ஒரே 
கட்சியாவதைக்‌ காண்கிறோம்‌. பெரிய மாறுதல்‌ 
களை ஒரே அடியாகச்‌ செய்ய வேண்டுமானால்‌ ஒரே 
கட்டு மூலம்தான்‌ செய்ய முடியும்‌. அதனால்‌ ஏற்‌ 
படும்‌ எதேச்சாதிகாரத்தையும்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. சாதாரண காலங்களில்‌ இரண்டு கட்ட 
ஆட்சியே சமாதானத்தை கிலை நிறுத்திச்‌ சிறிய 
£ர்திரு,த்தங்களைச்‌ செய்ய செளகரியமாகவிருக்கும்‌. 
சிக்கலான பிரச்னைகள்‌ ளம்பும்பொழுது புதிய 
கட்சிகள்‌ தோன்றுவது வருந்தத்‌ தக்கதல்ல... 


பலாத்காரம்‌ 


பலாத்காரத்தை வெறுக்கலாம்‌. ஆனால்‌ 
அதில்லாமல்‌ அரசாங்கம்‌ நடக்க முடியாது. பெரும்‌ 
பாலோரை பிரசாரத்தால்‌ வசப்படுத்தி மற்றவர்‌ 
களைத்‌ தண்டனையின்‌ பயத்தால்‌ ஆளுவதே சாமர்த்‌ 
தியமான அரசியல்‌ முறை. ஆனால்‌ தன்‌ கட்டளை 
களை அலட்சியம்‌ செய்தும்‌, சட்டங்களை மீறியும்‌, வரி 
களை மறுத்தும்‌ எதிர்ப்பவர்களைப்‌ பலாத்காரமாகத்‌ 
தண்டிக்காத ராஜ்யம்‌ மூன்று காளில்‌ கவிழ்ந்து 
போகும்‌. இது எல்லா அரசாங்கங்களுக்கும்‌ 
பொதுவான உண்மை, எதேச்சாதிகா ரங்களுக்கு 
மட்டுமல்ல. பிரதிகிதிகள்‌ மூலமாய்‌ நேரில்‌ ஜனங்‌ 
கள்‌ அனுமதியின்‌ பேரில்‌ சட்டங்கள்‌ செய்வதால்‌ 


86 


அதைத ப்‌ பெரும்பாலோர்‌ சந்தோஷத்துடன்‌ 
அனுஷ்டிப்பதற்கு சாதகமாக விருக்கும்‌. ஆனால்‌ 
இஷ்டமுள்ளவர்களும்‌ சரி, இஷ்டமில்லா தவர்களும்‌ 
சரி இழப்ப டரலொழிய! சட்டம்‌ சட்டமாகாது. 
சாதாரணமாக இஷ்டமில்லா தவர்களும்‌ தம்‌ கடமை 
யென்று சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகறார்கள்‌. 
கழ்ப்படியாதவர்களுக்கு உடனே தண்டனை 
கிடைக்குமென்ற நியமம்தான்‌ அரசாங்க சட்டத்‌ 
திற்கும்‌ மற்ற ஸ்தாபனங்களின்‌ விதிகளுக்கு முள்ள 
வித்தியாசம்‌. 

பலாத்காரத்தையும்‌, அதனை ஆதாரமாகவுள்ள 
சட்டத்தையும்‌ எதற்காக உபயோகப்படுத்தலாம்‌, 
எவ்விஷயங்களில்‌ அவைகள்‌ தலையிடக்‌ கூடாது 
என்று சர்ச்சை செய்யப்படுகிறது. மதத்தில்‌ தலை 
யிடக்‌ கூடாதென்கிறுர்கள்‌. குடும்ப நிர்வாகத்தில்‌ 
பிரவேசிக்க லாகாதென்றோர்கள்‌. பழைய பழக்க: 
வழக்கங்களில்‌ புகக்கூடா தென்ூரூர்கள்‌. 
சொத்துரிமைகளில்‌ கை வைக்கக்கூடா தென்றோர்‌ 
கள்‌. வியாபாரத்தில்‌ அரசாங்கம்‌ கலக்கக்கூடா 
தென்திறுர்கள்‌. இதையெல்லாம்‌ ஒப்புக்கொண்‌ 
டால்‌ அரசாங்கத்திற்கு வேலையில்லாமல்‌ போய்‌ 
விடும்‌. ஆனால்‌ மதத்தில்‌ தலையிடக்‌ கூடாதென்று 
கேட்பவர்கள்‌, தம்‌ மத உரிமைகளை பலாத்காரத்‌ 
தைக்‌ கொண்டு அரசாங்கம்‌ பாதுகாக்க வேண்டு 
மென்ூரார்கள்‌. அவ்வாறே ஒவ்வொரு கூட்டத்தா 
ரும்‌ தமக்கு செளகரியத்தையும்‌ லாபத்தையும்‌ 
அரசாங்கம்‌ தேடவேண்டுமென்‌ அ கோருகின்றனர்‌. 
அரசாங்கம்‌ தலையிடக்கூடாத விஷயம்‌ ஒன்று 


87 


மில்லை. புருஷன்‌ தன்‌. மனைவியைக்‌ கொல்லும்படி 
விட்டுவிடமுடியா அ. பெற்றோர்கள்‌ குழ்க்தைகளை 
தற்குறிகளாக வைத்திருக்க உரிமையில்லை. மதத்‌ 
தின்‌ பேரால்‌ மற்றவர்களுக்குத்‌ தொர்திரவு செய்ய 
அனுமதிக்க முடியாது. எல்லாக்‌ காரியங்களிலும்‌ 
சமூக நன்மைக்காகத்‌ தலையிடுவது அரசாங்கத்தின்‌ 
கடமையாகும்‌. எவ்விஷயத்தில்‌ எவ்வளவு அரம்‌ 
தலையிடவேண்டுமென்பது கால தேச வர்த்தமானங்‌ 
களப்‌ பொறுத்திருக்கும்‌. 

வீடுகளில்‌ அசுத்தத்தை வெறுத்தால்‌ மட்டும்‌ 
போதாது. அவைகளை நீக்கத்‌ தயாராக இருக்க 
வேண்டும்‌. மலஜலங்களைப்பற்றி பேசும்பொழுது 
அருவருப்புக்‌ காட்டி, கண்டவிடங்களில்‌ ௩ம்‌ 
ஜனங்கள்‌ அவைகளைக்‌ கழிப்பதுபோல்‌, பலாத்‌ 
காரத்தைப்‌ பேச்சில்‌ வெறுத்துவிட்டால்‌ மட்டும்‌ 
போதாது. அவசியமான பொழுது கூசாமலும்‌, தீர 
முடனும்‌ பலாத்காரத்தை உபயோகிக்கப்‌ பழக்க 
முள்ள நாடுகளிலேயே சமாதானமும்‌ நியாயமும்‌ 
நடைபெறும்‌. காட்டிலுள்ள அனைவரும்‌ வெளி 
நாட்டுப்‌ படையெடுப்புக்களைத்‌ தடுக்கவும்‌, உள்காட்‌ 
டுக்‌ கலகங்களை அடக்கவும்‌ எப்பொழுதும்‌ தயாராக 
விருக்கவேண்டும்‌. ஆதலால்‌ எல்‌ லோரையும்‌ 
கட்டாயமாகச்‌ பெபாய்களாகவும்‌, கான்ஸ்டேபிள்‌ 
களாகவும்‌ பழக்குவது புத்‌ இயுள்ள அரசாங்கத்தின்‌ 
கடமையாகும்‌. இல்லாவிட்டால்‌ அன்னிய ஆட்சியும்‌, 
போலீஸ்‌ ஆட்சியும்‌ எ. .ற்படாமல்‌ தடுக்கமுடியா அ. 

தெருச்‌ சண்டை அல்லது பலாத்காரப்‌ புரட்சி 
செய்தாலொழிய, நாகரிகமுள்ள அரசாங்கங்களில்‌ 


88 


பிரஜைகளின்‌ பேரில்‌ நேரில்‌ பலாத்காரம்‌ பிர 
யோகிக்கப்படுவதில்லை. சட்டப்படி குற்றம்‌ சாட்டி 
கோர்ட்டில்‌ விசாரணை செய்து பிறகு தண்டனை 
கொடுக்கப்படுநறெது. இதுவே சரியான முறையென்‌ 
பதில்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ இதை அனுஷ்டிப்‌ 
பதில்‌ குற்றம்‌ செய்யாதவர்கள்‌ பலருக்கு அநியாய 
மான தொந்திரவு ஏற்படுகிறது, 

| கோர்ட்டுத்‌ தீர்ப்பால்‌ ஏற்படும்‌ தண்டனையைக்‌ 
காட்டிலும்‌ விசாரணைக்‌ காலத்தில்‌ உண்டாகும்‌ 
கஷ்டமும்‌, செலவும்‌ அதிகத்‌ தண்டனையாக விருக்‌ 
கிறது. போலீஸ்காரர்களும்‌ மனிதர்கள்‌. சந்தே 
கத்தைக்‌ கொண்டு குற்றவாளிகளின்‌ பேரில்‌ 
ஈடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ளாவிட்டால்‌ எக்‌ 
குற்றத்தையும்‌ தடுக்கமுடியாது. ஆதலால்‌ இவ்வித 
அமியாயம்‌ சிலவேளை சம்பவித்தே தீரும்‌ என்று 
சமாதானம்‌ கூறப்படுகிறது. நல்ல எண்ணத்தோடு 
ம்‌ வேலையைச்‌ செய்யும்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ 
பேரில்‌ குற்றம்‌ சொல்லக்கூடாது என்று ஒப்புக்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ ஒரு குற்றமும்‌ செய்யாமல்‌ 
அமியாயமாகத்‌ தன்பேரில்‌ நடவடிக்கை எடுக்கப்‌ 
பட்ட நிரபராதிக்கு இந்தச்‌ சமாதானம்‌ போதாது. 
அவனுக்குச்‌ சமூகத்திலிருக்து ஈடு கொடுப்பது 
நியாயமாகும்‌. எப்படி இவில்‌ வியாஜ்ஜியத்தில்‌ 
தோற்றவர்‌ ஜெயித்‌தவருக்குச்‌ செலவு தொகை 
'கொடுக்கவேண்டுமோ, அதேபோல ிெரிமினல்‌ கேஸ்‌ 
களிலும்‌ நிரபராதியென்று தீர்ப்புச்‌ சொல்லப்‌ 
' பட்டால்‌ செலவு தொகையும்‌ கஷ்டமும்‌ கொடுக்கப்‌ 
யட வேண்டும்‌. 


69 


சாதாரணமாக சட்டத்தை மீறிக்‌ குற்றம்‌ 
செய்வோர்களுக்கு சிறைத்‌ தண்டனை கொடுக்கப்‌ 
படுறது. இதைப்‌ பற்றி பெரிய அபிப்பிராய 
பேதங்கள்‌ இரும்‌ அவருகின்‌ றன. பழைய சம்பிர 
தாய வாதிகள்‌ சிறையை பயங்கரமாக வைத்திருநக்தா 
லொழிய குற்றம்‌ செய்ய பயப்பட மாட்டார்கள்‌ 
என்கிறார்கள்‌. எம்‌ மனிதனும்‌ வேண்டுமென்று 
குற்றம்‌ செய்வதில்லை, தன்‌ பிறப்பு வளர்ப்புக்‌ 
குறைகளாலும்‌ அரதிர்ஷ்டத்தாலும்‌ குற்றம்‌ செய்‌ 
கிறுன்‌ ; அவனைக்‌ கொடுமையாக நடத்துவதில்‌ பய 
னில்லை; மனோ வியாதியுடையவனாகப்‌ பாவித்துச்‌ 
இறைக்‌ கூடங்களை ச்சை சாலைகளாகச்‌ செய்ய 
வேண்டுமென்று மற்றவர்கள்‌ கூறுரறொர்கள்‌. 

குறைந்த சிறைத்‌ தண்டனை கொடுப்பதால்‌ 
எவ்வித சீர்திருத்தமும்‌ செய்ய முடியாதென்று சிலர்‌ 
வாதிக்கின் றனர்‌. நீண்ட காலம்‌ ஒரு மனிதனைச்‌ 
சிறையில்‌ அடைத்து வைத்திருப்பதால்‌ அவன்‌ 
இரும்பவும்‌ சமூக வாழ்க்கைக்கு யோடியதையில்லா 
மல்‌ போய்விடுகிறான்‌ என்று மற்றவர்கள்‌ கூறு 
கிறார்கள்‌. இருபது வயது வாலிபனைப்‌ பிடித்துப்‌ 
பதினைந்து வருஷம்‌ சிறையில்‌ வைத்து முப்பத்‌ 
தைந்து வயதுக்கு வெளியில்‌ விடுவதைவிட அவனை 
ஒரேயடியாகக்‌ கொன்று விடுவது ஈமலமென்றுதான்‌ 
தோன்றுகிறது. 

சட்டத்தை சறைவாச மூலம்‌ அமுல்‌ செய்ய 
வேண்டுமென்பது சமீபகால ஏற்பாடு, பண்டைக்‌ 
காலங்களில்‌ அரசியல்‌ கைதிகளைத்தான்‌ சிறையில்‌ 
வைப்பது வழக்கம்‌, மற்றவர்களை அடித்தும்‌ சூடு 


90 


போட்டும்‌ மற்ற விதங்களில்‌ தண்டித்தும்‌ விட்டு 
விடுவது வழக்கம்‌. இந்த முரட்டுத்தனமான விதங்‌ 
களைக்‌ கண்டு வெறுப்படைந்து கண்ணுக்குத்‌ தெரி 
யாமல்‌ கஷ்டப்படட்டும்‌ என்று சிறைச்‌ சாலையை 
ஏற்படுத்தினார்கள்‌. 

இராமத்தில்‌ ஒரு வாழைத்தாரைத்‌ திருடிய 
வனையும்‌, கோபத்தால்‌ தெருச்‌ சண்டை போடுவோர்‌ 
களையும்‌, காமத்தால்‌ திடீரென்று மதியிழப்பவனை 
யும்‌, பிதுரார்ஜித பாகச்‌ சண்டைகளுக்கும்‌ இறைத்‌ 
தண்டனை விதிப்பது மூடத்தனமாகத்‌ தோன்று 
றது. ஒன்‌ றிரண்டுத ரம்‌ சிறைவாசம்‌ அனுபவித்த 
வர்களுக்கு அதனிடமுள்ள பயமும்‌ போய்விடுகிறது, 
கூடிய வரையில்‌ சிறைத்‌ தண்டனைக்குப்‌ பதிலாக 
வேறு தண்டனைகள்‌ ஏற்படுத்துவது கலம்‌. காமத்‌ 
தால்‌ குற்றம்‌ செய்பவர்களை கல்ல வைத்திய முறை 
யில்‌ மபும்சகர்களாகச்‌ செய்துவிடலாம்‌. சிறிய 
குற்றங்களுக்கெல்லாம்‌ மூன்று காட்களிலிருக்து 
மூன்று வாரங்கள்‌ கட்டாய உபவாசம்‌ செய்வித்து 
விடலாம்‌. மூன்றுமாத சிறைக்குப்‌ பயப்படாத 
வனும்‌ மூன்று காள்‌ பட்டிணிக்கு ஈடுங்குவான்‌. 
அர்தத்‌ தண்டனையால்‌ குற்றவாளியின்‌ தேகத்திற்‌ 
கும்‌ மனதிற்கும்‌ எவ்வித தீமையும்‌ ஏற்படாது. 
சொத்துக்காகக்‌ குற்றம்‌ செய்வோர்களுக்குக்‌ 
கடுமையான அபராதமே பெரிய தண்டனையாகும்‌. 

சிறை நடத்துவதில்‌ கடுமைக்கும்‌ கொடுமைக்‌ 
கும்‌ பெரிய வித்தியா சமுண்டு, நமது சிறைகளுள்‌ 
அதிகக்‌ கடுமையில்லை. லஞ்சத்தால்‌ ஆகாத காரிய 
மில்லை. விதிக்கு விரோதமாகப்‌ பொடியும்‌, பீடியும்‌ 


21 


மற்ற சாமான்களும்‌ தாராளமாக வியாபாரமா 
இன்றன. ஆனால்‌ வார்டர்கள்‌. மரியாதைக்‌ குறை: 
வாகப்‌ பேசுவதும்‌ அடிப்பதும்‌. சகஜமாக விருச்‌ 
ன்றது. இதை மாற்றி விதிகளை ஒழுங்காக 
ஏற்படுத்திக்‌ கடுமையாக நிர்வாகம்‌ செய்ய வழி' 
தேடவேண்டும்‌. வெளியில்‌ செய்வதைவிட, சிறை 
யில்‌ கைதி ஏன்‌ குறைவாக வேலை செய்யவேண்டும்‌ 2” 
அப்படி ஒழுங்காக வேலை செய்தால்‌ ஏன்‌ நன்றாக 
அவர்களை கடத்தக்கூடாது 2 
அரசாங்க அமைப்பு 

எல்லா அரசாங்கங்களின்‌ அமைப்புக்களும்‌: 
இரண்டாக வகுக்கப்படலாம்‌. (1) முக்ய அரசாங்க 
அதிகாரம்‌ ஒருவராலோ, அல்லது ஒரு கூட்டத்தா 
ராலோ வகக்கப்படும்‌ அரசாங்கங்கள்‌, (2) பொது: 
ஜன சம்மதத்தைக்‌ குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு: 
முறை பெற்று ஆளும்‌ அரசாங்கங்கள்‌. முதல்‌ 
வகுப்பைச்‌ சேர்க்தவைகளை எதேச்சாதிகாரம்‌ 
என்றும்‌ மற்றதை ஜனநாயகம்‌ என்றும்‌ சொல்ல: 
லாம்‌. 

எதேச்சாதிகாரம்‌ இயற்கையானது. ஒரு 
மிருகக்‌ கூட்டத்தை எடுத்துக்கொண்டால்‌, அவை 
தலைவனைத்‌ தேர்ந்தெடுப்பதில்லை. மிக்க பலமோ 
வேகமோ பொருந்திய ஒரு மிருகம்‌ தானே தலைமை 
ஸ்தானத்தை வடத்துக்கொள்றெது. மற்ற மிருகங்‌ 
கள்‌ அதை ஒப்புக்கொள்றெது. ஆனால்‌ மிருகக்‌ 
கூட்டத்தில்‌ ஒவ்வொரு மிருகமும்‌ தன்‌ இரையைத்‌ 
தானே தேடித்‌ இன்றெது. சிறிய குட்டிகளுக்கு 


92 


தாய்‌ பால்‌ கொடுப்பதைத்‌ தவிர, ஒரு மிருகம்‌ மற்ற 
மிருகங்களுக்குச்‌ சேவகம்‌ செய்வதில்லை. ஆதலால்‌ 
ஒரு கூட்டத்தில்‌ ப்ரஸ்பரச்‌ சண்டை கிடையாது. 
மணித சமூகங்களிலும்‌, இந்த நியமம்‌ இருந்து 
விட்டால்‌ ராஜ்யாதிகாரத்தைப்‌ பற்றிச்‌ சண்டை 
ஏற்படாது. ஆனால்‌ கமக்குள்‌ அதிகாரத்தின்‌ முதற்‌ 
பலன்‌ மற்றவர்கள்‌ சேவகத்தால்‌ செளகரியம்‌ 
தேடுவதே. ஆதலால்‌ சாமர்த்தியம்‌, சக்தி, பலம்‌ எத 
இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ எல்லோரும்‌ 
அதிகாரத்தை விரும்புரொர்கள்‌. 

உடை, உணவு, தொழில்‌, விளையாட்டு எல்லா 
வற்றையும்‌ மணிதன்‌ புத்தி பூர்வமாகச்‌ செய்ய 
வேண்டி யிருக்கிறது. ஆனால்‌ வாழ்க்கையின்‌ வி௫த்‌ 
திரம்‌ அதிகரித்த போதிலும்‌, கஷ்டமும்‌ கவலையும்‌ 
வளர்கிறது. ஒருவன்‌ மற்றவர்களை ஏமாற்ற வழி 
தேடுகிறான்‌. அரசாங்க அதிகாரம்‌, ஏமாற்று 
வதற்கு ஈல்ல கருவி. ஏன்‌ ஏமாற்றுகிறாய்‌ என்று 
சொல்லும்பொழுதே எதிரியை அடித்தும்‌, மிரட்டி 
யும்‌ அடக்கிவிடலாம்‌. அதலால்‌ ஓர்‌ அரசாங்க 
அமைப்பைப்பற்றி ஆலோகிக்கும்பொழுஅ இரண்டு 
கேள்விகள்‌ பிறக்னெறன. அந்த அமைப்பால்‌ 
சமூக வேலைகளைத்‌ திறம்படச்‌ செய்ய முடியுமா? 
அக்ரெமத்திற்கும்‌ ஏமாற்றத்திற்கும்‌ ௮து அதிக 
இடம்‌ கொடுக்குமா ? 

எதேச்சாதிகாரி கெட்டிக்காரனாக விருந்தால்‌, 
எதேச்சாதிகாரமே திறமையாக வேலை செய்யு 
மென்பதைப்‌ பிரத்தியட்சமாகப்‌ பார்க்கிறோம்‌. 
ஜனநாயக ஆட்சியில்‌ எல்லாம்‌ தாமதமாகத்தான்‌ 


93. 


நடக்கும்‌. அதிகாரிகளுக்குப்‌ பொறுப்புக்‌ குறைவு. 
ஏதாவது தவறு ஏற்பட்டால்‌ ஜன ப்‌ பிரதிநிதிகளின்‌. 
பேரில்‌ போட்டுவிடலாம்‌. ஆனால்‌ எதேச்சாதிகாரத்‌. 
தில்‌ இரண்டு பெரிய குறைகள்‌ இருக்கன்‌ றன... 
எதேச்சாதிகாரி சாமர்த்தியசாலியாகவும்‌, சுயநல 
மற்றவனாகவும்‌ இருப்பது நிச்சயமில்லை. ஒரு நல்ல. 
எதேச்சாதிகாரி இறந்தால்‌ பின்னால்‌ வருபவன்‌ 
அதேமாதிரி இருப்பான்‌ என்பது நிச்சயமல்ல.. 
இதை யோசித்தே முன்காலங்களில்‌ நல்லவனாக 
விருக்தபோதிலும்‌, கெட்டவனாக விரு்தபோதிலும்‌. 
அரசன்‌ மகன்‌ அரசனாக வேண்டுமென்ற நியமம்‌. 
ஏற்படுத்தப்பட்டது. அப்பொழுது மந்திரிகளின்‌ 
பொறுப்பு அதிகரித்தது. பல கெட்டிக்காரர்களுள்‌. 
சிலரை மந்திரிகளாகச்‌ செய்துகொள்ளச்‌ சாத்திய 
மாயிற்று. இந்த மந்திரிகள்‌ பெரும்பாலும்‌ ஒரு. 
சிறிய கூட்டத்தைச்‌ சேர்ந்திரு்ததனால்‌ ௮க்‌ 
கூட்டம்‌ நாட்டின்‌ வேலையைத்‌ திறம்பட நடத்தும்‌. 
வரையில்‌ இவ்வேற்பாடு செளகரியமாக விருந்தது. 
ஆனால்‌ இக்‌ கூட்டத்தாரோ சோம்பேறிகளாகவும்‌,. 
சுகப்பிரியர்களாகவும்‌ சென்றுவிட்டால்‌, சமூக 
வேலைகள்‌ £ர்குலைந்‌து விடுகின்‌ றன. 

கல்வியும்‌ ஆண்மையும்‌ நிரம்பிய காட்டில்‌ ஜன 
நாயகமே ஸ்திரமான ஆட்சிமுறையாகும்‌. அப்‌ 
பொழுதுதான்‌ அக்ரெமங்களைப்‌ புரட்சியின்‌ றித்‌ 
தடுக்கலாம்‌. முக்ய அதிகாரிகள்‌ இற்‌ அுவிடுவார்‌ 
களோ என்று கவலைப்படாமல்‌ இருக்கலாம்‌. 
காட்டின்‌ செல்வம்‌ வீசை விரயமாகாமல்‌ 
தடுக்கலாம்‌. 


94 


ஆனால்‌ எந்த ராஜீய அமைப்பும்‌ சமூக காரியங்‌ 
கள்‌ செய்வதற்குச்‌ சாதனங்களே ஒழிய புரு 
ஷொர்த்தமல்ல. சமாதானமும்‌, தொழிலும்‌ செல்வப்‌ 
பிரிவினையும்‌ மற்ற சேவைகளும்‌ சரிவர செய்யப்‌ 
படாதபொழுது ஜனநாயக மிருக்கறதென்னறு எந்த 
ஜனங்களும்‌ திருப்தியடைய மாட்டார்கள்‌. ஒட்டு 
ஒரு  மந்திரமல்ல. ஓட்டர்களைச்‌ சிறிதுகாலம்‌ 
ஏமாற்றலாம்‌. பெரும்பாலோர்‌ தங்கள்‌ பிரதிறிதி 
களின்‌ வேலையில்‌ அதிருப்தி கொண்டுவிட்டால்‌, 
ஜனமாயகத்தை விட்டுவிட்டு  எதேச்சாதிகாரி 
களுக்கு ஆதரவளிக்கத்‌ தயங்கமாட்டார்கள்‌. 

ஒரே சமூகத்திற்குச்‌ சல வேளைகளில்‌ எதேச்‌ 
சாதிகாரமும்‌ மற்ற காலங்களில்‌ ஜனமாயகமும்‌ 
.அவசியமாக விருக்கலாம்‌. பெரிய மாறுதல்களை 
எதேச்சாதிகாரத்தின்‌ மூலம்‌ செய்வது சுலப 
மானது. முக்யெமொகப்‌ பண்டைக்‌ காலத்திலிரும்‌த 
வரும்‌ சமூக ஏற்பாடுகளையும்‌, சொத்து முறைகளை 
யும்‌ ஜனநாயக மூலம்‌ மாற்றுவது மிகவும்‌ சிரம 
சாத்தியமானது. சிறிய திருவாங்கூர்‌ அரசாங்கம்‌ 
ஒரே நாளில்‌ எல்லாக்‌ கோயில்களையும்‌ ஹரி 
ஜனங்களுக்குத்‌ திறந்து விட்டது. 

எந்தப்‌ பெரிய காரியம்‌ வேண்டுமானாலும்‌ 
அதைப்‌ பலர்‌ எதிர்ப்பார்கள்‌. அ தனால்‌ சிலருக்கு 
நஷ்டம்‌ எற்படும்‌. சிலர்‌ அதன்‌ கருத்தை அறியக்‌ 
கூடாதவர்களாக இருப்பார்கள்‌. பின்‌ காலத்தில்‌ 
யாரோ சுகப்படுவதற்காக நாம்‌ ஏன்‌ இப்பொழுது 
கஷ்டப்படவேண்டும்‌ என்பார்கள்‌. இவர்களை 
எல்லாம்‌ திருப்தி செய்வதற்காக ஜனகாயக, 


95 


அரசாங்கங்கள்‌, ஒவ்வொரு விஷயத்திலும்‌ கமிட்டி 
வைத்து விசாரிக்கன்றன. தாமதமாக விவாதித்து, 
நிச்சயமான முடிவுக்கு வராமல்‌ முரண்பாடான 
சிபார்சுகள்‌ செய்வது வழக்கம்‌. இவைகளைப்பற்றி 
நெடுங்காலம்‌ யோசித்து ஏற்றுக்கொள்ள முடியா 
தென்றால்‌, மலையைக்‌ கல்லி எலியைப்‌ பிடித்தது 
போல்‌ஒரு அற்ப முடிவுக்கு வருவதே ஜனநாயக 
அரசாங்கங்களின்‌ வழக்கம்‌. , 
பலர்‌ சேர்ந்து ஒரு காரியத்தைப்பற்றி ஈன்றா 
கச்‌ சிந்திக்க முடியாது, பல அபிப்பிராயங்களை 
ஒரே மூளை ஆலோசித்து முடிவுக்கு வந்தால்தான்‌ 
எக்காரியமும்‌ திறம்படச்‌ செய்யமுடியும்‌. 
ஜனநாயகம்‌, எதேச்சாதிகாரம்‌ . இரண்டின்‌ 
தத்துவங்களையும்‌ கலந்து ஒரு புதிய அரியல்‌ 
திட்டம்‌ அமைக்க முடியுமானால்‌ மிகவும்‌ சன்மை 
யாகவிருக்கும்‌. இராம சபைகள்‌, ஈகர சபைகள்‌ 
இவற்றிற்கெல்லாம்‌ ஒரு தலைவனைத்‌ தேர்க்தெடுத்து 
விட்டு எல்லாப்‌ பொறுப்பையும்‌ அவனிடம்‌ 
கொடுத்து, காரியங்கள்‌ கெட்டுவிட்டால்‌ அவனைத்‌ 
தண்டனைக்குள்ளாக்கக்‌ கூடுமானால்‌ பஞ்சாயத்து 
களிலும்‌, முனிஸிபாலிடிகளிலும்‌ தற்போதைய 
ஊழல்கள்‌ இருக்கமாட்டா. அமெரிக்காவில்‌ பிரி 
டெண்டுக்கு ஏறக்குறைய எதேச்சாதிகார மிருக்‌ 
இறது. கட்சிக்‌ கட்டுப்பாட்டினால்‌ பிரிட்டிஷ்‌ பிரதம 
மந்திரியும்‌ அவசெயமானபோது எதேச்சாதிகாரி 
யாகிறார்‌. இர்தியாவில்‌ காங்கரஸ்‌ மகாசபை செல்‌ 
வாக்குப்‌ பெற்றதற்குக்‌ காரணம்‌ காங்கிரஸ்‌ 
ஜனகாயக ஸ்தாபனமாக இருந்தும்‌ மகாத்மா 


96 


காந்தியடிகளின்‌. எதேச்சாதிகாரத்‌ தலைமையை 
ஏற்றுக்‌ கொண்டதே. 

நமது மூளையைச்‌ சுயநலத்திற்காக அடிமை 
யாகச்‌ செய்யலாம்‌. சுயநலத்தை அடக்கப் பொது 
நலத்தைத்‌ தேடும்‌ கருவியாகவும்‌ செய்யலாம்‌. சமூ 
கத்தில்‌ பெரும்பாலோர்‌ மனதில்‌ பொதுகலப்‌ பற்‌ 
அண்டா சுயகலத்தைக்‌ கடக்கப்‌ பயிற்சி செய்து 
கொண்டால்‌, அதிகாரிகளின்‌ மூளையும்‌ அவ்வழியில்‌ 
வேலைசெய்யும்‌, எல்லோரும்‌ தம்‌ சுயநலத்தை நாடி, 
சில அதிகாரிகள்‌ மட்டும்‌ பரிசுத்தர்களாக இருக்க 
வேண்டுமென்பது அசாத்தியமாகும்‌. ஜனங்களுக்‌ 
“குத்‌ தகுந்த அரசாங்கமே இடைக்குமென்‌ ற வசனம்‌ 
உண்மையே. 


தொழில்கள்‌ 


தேகப்‌ பிரயாசையின்‌ கெளரவத்தைப்‌ பற்றிப்‌ 
பிரசங்கங்கள்‌ செய்யப்படுனெறன. விவசாயம்‌, 
குடிசைத்‌ தொழில்கள்‌ முதலிய அடிப்படையான 
தொழில்களின்‌ பெருமையைப்பற்றி அவைகளில்‌ 
ஈடுபடாதவர்‌ பேசுவது வழக்கம்‌. பிறப்பாலும்‌, 
படிப்பாலும்‌, சமூக ஏற்பாடுகளாலும்‌, தனக்குக்‌ 
இடைத்திருக்கும்‌ வேலையைச்‌ சரியாகச்‌ செய்ய 
வேண்டு மென்பதை எளிதில்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
லாம்‌. வெளிப்‌ பார்வைக்கு எவ்வளவு பகட்டாக 
விரும்தாலும்‌, எத்தொழிலிலும்‌ கஷ்டங்கள்‌ இருக்‌ 
இன்றன என்பதையும்‌ ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. 
அக்கினியில்‌ புகை ளெம்புவதுபேரல்‌ மனிதன்‌ 
செய்யும்‌ எல்லாக்‌ காரியங்களிலும்‌ குறைகள்‌ உண்டு.. 


97 


என்று பகவத்‌ கீதை கூறுகின்றது. ஆயினும்‌ ஒரு 
தொழிலைத்‌ தேடும்‌ இளைஞனிடம்‌ எல்லாத்‌ தொழில்‌ 
களும்‌ சமம்‌ என்று கூறுவதில்‌ பிரயோசனமில்லை. 
அவசியம்‌ தார தம்மியம்‌ இருக்கன்‌ றத. 

தொழிலிலிரும்து எதிர்பார்க்கும்‌ லாபங்கள்‌ 
(1) ஊதியம்‌ (2) அதிகாரம்‌ (8) செல்வாக்கு (4) 
ஆத்ம திருப்தி. பிறவிக்‌ குணத்தால்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட தொழிலுக்கு விசேஷ ஆற்றல்‌ பெற்று அத்‌ 
தொழிலைத்‌ திறமையாகச்‌ செய்ய செளகரியங்கள்‌ 
கிடைத்த பொழுதே ஆத்ம திருப்தி உண்டாஏறது. 
விஞ்ஞான ஆராய்ச்சி, கவிதை, சங்கதம்‌, சிற்பம்‌, 
யந்திர கிர்ணயம்‌ முதலிய தொழில்களை எல்லோரும்‌ 
எடுத்துக்கொள்ள முடியாது. ஜன்மாந்திர கர்மத்‌ 
தாலோ கடவுளாலோ பிரத்யேகமான சக்திபெற்ற 
வர்கள்தான்‌ இத்‌ தொழில்களில்‌ ஈடுபட முடியும்‌. 
கடவுள்‌ என்ன சக்தி கொடுத்த போதிலும்‌ சமூக 

்‌ ஏற்பாட்டின்படி இவர்கள்‌ தமக்குரிய தொழிலில்‌ 

ஊதியமும்‌ செல்வாக்கும்‌ பெற முடியாவிட்டால்‌ 
வாழ்க்கை நஷ்டமா விடுறது. ராமானுஜம்‌ 
கணித சாஸ்திர மேதாவியாக விருந்தும்‌ தன்‌ 
உணவிற்காக குமாஸ்தா வேலை செய்தார்‌. சர்‌. 
இ. வி. ராமன்‌ விஞ்ஞான ஆராய்ச்சிக்குப்‌ பிறக்‌ 
இருந்தும்‌ உபயோக மற்ற சர்க்கார்‌ உத்தியோகத்‌ 
தில்‌ பல வருஷங்கள்‌ கழித்தார்‌. 

இயற்கைச்‌ சக்தி பெற்று அதை உபயோகிக்க 
வசதிக ளில்லாமல்‌ படும்‌ கஷ்டத்தைவிட அவ்விதத்‌ 
திறமையின்‌ றி தொழில்களில்‌ புகுவோரின்‌ கிலைமை 
மிகவும்‌ மோசமானது. இக்காலங்களில்‌ விஞ்ஞான 

7 


98 


ஆராய்ச்சிக்குப்‌ பல தேசங்களில்‌ ஈல்ல ஊதியம்‌ 
கொடுக்கப்படுகிறது. இதற்கு ஆசைப்பட்டு ஆற்ற 
லில்லாத இளைஞர்கள்‌ பொர்னொலும்‌, குடும்பச்‌ 
செல்வாக்கனாலும்‌ இந்த ஸ்தானங்களைப்‌ பெற்று, 
அதை எப்படி வடிப்பது என்று மூளையைக்‌ கலக்கிக்‌ 
கொண்டு அவஸ்தைப்படுகின்‌ றனர்‌. மற்ற பாஷை 
களில்‌ பிரசுரிக்கப்படும்‌ புத்தகங்களிலிரும்‌து சில 
விஷயங்களை எடுத்துச்‌ றிது மாற்றித்‌ தாம்‌ புதி 
தாகச்‌ கண்டுபிடித்ததாகப்‌ பட்டம்‌ பெற முயலு 
கின்றனர்‌. சரித்திர ஆராய்ச்சியின்‌ பெயரால்‌ 
பழைய ஸ்தல புராணங்களையும்‌, கட்டுக்‌ கதைகளை 
யும்‌ வைத்து ஏதாவது எழுதுகின்றனர்‌. அனாவசிய 
மாகப்‌ பழைய புத்தகங்களிலிருக்கும்‌ பதங்கள்‌, 
பாட்டுக்கள்‌ முதலியவற்றைக்‌ கணக்கிட்டு ஏதோ 
முக்யெ விஷயங்களைக்‌ கண்டு பிடித்ததுபோல்‌ 
பாசாங்கு செய்கின்றனர்‌. ஆதலால்‌ விஞ்ஞான 
ஆராய்ச்சிக்கு அதிக ஊதியம்‌ கொடுப்பதும்‌ ஆபத்‌ 
தாகத்‌ தோன்றுகிறது. 

இயற்கை பெரும்பாலோருக்கு, விஷேச சக்தி 
கனவைக்‌ கொடுப்பதில்லை. பயிற்௫ியால்‌ எத்தொழிலை 
யும்‌ செய்யக்‌ கூடியவர்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ முடிவில்‌ செய்ய வேண்டிவருகற தொழில்‌ 
சமூக ஏற்பாடுகளையும்‌, அதிர்ஷ்டத்தையும்‌ பொறுத்‌ 
இருக்கறது. தானாக விரும்பி அத்தொழிலில்‌ சேர 
வில்லை என்ற வருத்தம்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ இருந்து 
வருறெது, தம்‌ தொழிலில்‌ அதிகப்‌ பற்று இருப்ப 
தில்லை. அதனால்‌ இடைக்கும்‌ பணமும்‌, கெளரவ 
முமே முக்யெமாகிவிடுகின்‌ றன. தொழில்‌ செய்யும்‌ 


99 


கேரம்‌ போக மீதி நேரமே தன்‌ வாழ்க்கையாக 


எண்ணுகிறார்கள்‌. இதை வீணாக்கக்‌ கூடாதென்று 
எதைச்‌ சாப்பிடலாம்‌, எவ்விதம்‌ சந்தோஷப்படலாம்‌ 
என்ற சிற்தையிலாழ்றொர்கள்‌. இவர்கள்‌ தேடும்‌ 
ஆனந்தம்‌ கானல்‌ நீரைப்போல்‌ அரத்தில்‌ தென்‌ 
படுகிறதே யொழிய இட்டுவதில்லை. 

காதலித்து விவாகம்‌ செய்து கொள்ளுவது 
போலவே தன்னிஷ்‌்டமுள்ள தொழில்‌ கிடைப்பதும்‌ 
அர்லபம்‌. வாலிபனுக்குப்‌ பொதுவாக அழகான 
கெட்டிக்காரப்‌ பெண்‌ வேண்டுமென்றுதான்‌ 


தெரியும்‌. முடிவில்‌ தனக்குக்‌ இடைத்த பெண்‌ 


ணிடம்‌ பல குறைகளிருப்பதை அறிகிறுன்‌. பண 
மிருந்தால்‌ கூடிய வரையில்‌ மனதைச்‌ சமாதானப்‌ 
படுத்திக்‌ கொண்டு தாம்பத்தியமாக நடத்துகிறான்‌. 
தொழிலும்‌ அப்படியே, பள்ளிக்கூடத்து மாணவனை 
உனக்கு சர்க்கார்‌ உத்தியோகம்‌ வேண்டுமா, 
வைத்தியனாக விருப்பமா, வக்கீல்‌ வேலை செய்கிறாயா 
என்று கேட்பது வீண்‌. எல்லா வேலைகளும்‌ கல்ல 
தாகத்‌ தோன்றுகிறது. ஒன்று கிடைத்தால்‌ மற்‌ 
றொன்றுக்குப்‌ போகவில்லையே என்ற வருத்த 
முண்டாடநிறது. நல்ல ஊதியம்‌ இடைத்தால்‌ ஏதோ 
அதிர்ஷ்டம்‌ என்று மனதைத்‌ திடப்படுத்திக்‌ 
கொண்டு காலம்‌ தள்ளுகிறான்‌ . 


சர்க்கார்‌ உத்தியோகம்‌ 


எல்லா இளைஞர்களும்‌, அவர்களுடைய 


பெற்றோர்களும்‌ சர்க்கார்‌ உத்தியோகத்திற்கு 
ஆசைப்படுவதில்‌ அதிசயமில்லை. மாதாமாதம்‌ 


100 


தவராமல்‌ சம்பளம்‌, ஸ்திரமான உத்தியோகம்‌, 
பொறுப்பின்மை, முடிவில்‌ பென்‌ஷன்‌ இவை 
யாருக்குத்தான்‌ பிடிக்காது? சமூகத்திலுள்ள 
எல்லாத்‌ தொழில்களையும்‌ சர்க்கார்‌ தொழிலாக்கி 
எல்லோரையும்‌ சர்க்கார்‌ உத்தியோகஸ்தர்களாக்கு 
வதே பொதுவுடைமை. ஏறக்குறைய இக்‌ கொள்கை 
யையே நாஜி, பாஸிஸ்ட்‌ கட்சிகளும்‌ ஏற்று கடக்‌ 
இன்றன. இதனால்தான்‌ தொழிலுக்கும்‌ கூலிக்கும்‌ 
தாளம்‌ போடும்‌ ஜனநாயகத்தைக்‌ காட்டிலும்‌ இம்‌ த 
எதேச்சாதிகாரர்களுக்குச்‌ செல்வாக்கு வளர்ந்து 
விட்டது. 

சர்க்கார்‌ உத்தியோகத்தில்‌ பல நன்மைகள்‌ 
இருக்கின்றன. ஒருவனுக்குப்‌ பெரிய உத்தியோகம்‌ 
இடைத்து விட்டால்‌ ௮வன்‌ மிகவும்‌ அதிர்ஷ்டசாலி 
என்று சொல்ல வேண்டும்‌. சம்பளம்‌ உயர உயர 
வேலையும்‌ குறைவு. இஷ்டப்படி வேலை செய்யலாம்‌. 
கேள்விமுறை கிடையாது, தன்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
சொர்தக்காரர்களுக்கும்‌ வேலை செய்து 
வைக்கலாம்‌. 

ஆனால்‌ ஒரு பெரிய குறைமட்டும்‌ இருக்கிறது. 
கொலை செய்தவனுக்குத்‌ தூக்குத்‌ தண்டனை இல்லா 
விட்டால்‌ ஜன்மாந்திர சிறைத்‌ தண்டனை கொடுக்‌ 
கிறார்கள்‌. ஈடைமுறையில்‌ அவனுக்கு 14 வருஷங்‌ 
களுக்குப்‌ பிறகு விடுதலையுண்டு. சர்க்கார்‌ உத்தி 
யோகம்‌ இரண்டு ஜன்மாடக்திர சிகையாக. 
இருக்கிறது; ஒருவன்‌ ஆயுளில்‌ முக்கியமான 
முப்பது வருஷங்களுக்கு ஒரு உபயோகமற்ற: 
வேலையை விடாமல்‌ செய்யவேண்டியிருக்றெது.. 


101 


பத்திரங்களை ரிஜிஸ்டர்‌ செய்வது சமூகத்திற்கு 
அவசியம்தான்‌. ஆனால்‌ இருபது வயதிலிருந்து 
ஐம்பது வயது வரையில்‌ மற்றவர்கள்‌ எழுதும்‌ 
பத்திரங்களுக்கு முத்திரை போடுவதில்‌ என்ன 
சந்தோஷம்‌ அடைய முடியும்‌ ? கடிதங்களை டைப்‌ 
செய்தும்‌, அவைகளை பைல்‌ செய்து அட்டவணை 
ஜோடித்தும்‌, ஸ்டாம்புகளை விற்றும்‌ தம்‌ வாழ்வை 
பெரும்பாலான சர்க்கார்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ 
கழிக்கின்றனர்‌. காளாக நாளாக அவர்கள்‌ அலுப்‌ 
பினாலேயே உயிரை வெறுக்கும்‌ நிலைமைக்கு வந்து 
விடுகின்றனர்‌. பெரிய உத்தியோகமும்‌ உயர்ந்த 
சம்பளமும்‌ இருந்தால்‌ பலவித செளகரியங்களா 
௮ம்‌, விகோதங்களாலும்‌ இந்த அலுப்பைத்‌ தீர்த்‌ 
துக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ அவர்களுக்கு வாழ்க்கை 
சாரமற்றுப்‌ போய்விடுகிறது, பெரிய உத்தியோ 
கஸ்தர்களை வீடுகளிலும்‌ காரியாலயங்களிலும்‌ 
உற்றுக்‌ கவனித்தால்‌ அவர்களுக்குத்‌ தங்கள்‌ 
வேலையிலிருக்கும்‌ அருவருப்பு ஈன்கு புலப்படும்‌. 

ஆதிமுதற்கொண்டே ஒவ்வொருவரையும்‌ 
இரண்டு மூன்று தொழில்களுக்குத்‌ தயார்‌ செய்து 
நாலைந்து வருஷத்திற்கு ஒருதரம்‌ மாற்றிக்கொண் 
டிருந்தால்‌ வாழ்வின்‌ ரசி அதிகரிக்கும்‌. கட்டாய 
மாக ராணுவப்‌ பயிற்சியும்‌, யுத்தமும்‌ சமூகத்திற்கு 
நஷ்டம்‌ விளைவித்த போதிலும்‌, சாதாரண வாழ்க 
கையின்‌ அலுப்பைத்‌ தீர்ப்பதால்‌ சந்தோஷத்‌ 
துடன்‌ ஏற்றுக்கொள்ளப்படுகின்‌ றன. 


102 
வக்ல்‌ 

முப்பது வருஷங்களுக்குமுன்‌ உலகமெங்கும்‌ 
வக்இல்‌ தொழிலே மிகவும்‌ மேலான தாகக்‌ கருதப்‌ 
பட்டு வந்தது. வருமானத்திலும்‌, செல்வாகஇலும்‌ 
உயர்ந்திருந்தது. இந்தியாவிலேயே ராஜீயத்திலும்‌, 
சமூகச்‌ சீர்திருத்தத்‌ திலும்‌, மற்றும்‌ பல சமூகத்‌ 
அறைகளிலும்‌, வக்‌கல்களே தலைவர்களாக விளங்க 
ஞர்கள்‌. இப்பொழுது இதெல்லாம்‌ முற்றிலும்‌ 
மாறிவிட்டது. வக்கீல்களின்‌ சகா ப்தம்‌ முடி 
வடைந்து விட்டது. 

எவ்வளவு நியாயமான அரசாங்கமானாலும்‌ 
சட்டத்தைப்‌ படித்து அதை வழங்கும்படி செய்ய 
வச்‌ ல்கள்‌ வேண்டும்‌. வக்கில்கள்‌ வாதிக்காமல்‌ 
நியாயாதிபதிகள்‌ நியாயம்‌ செய்ய வேண்டுமென்பது 
லஞ்சத்திலும்‌, அக்ரெமத்திலும்தான்‌ முடியும்‌. 
ஆதலால்‌, வக்‌கல்‌ தொழிலை அனாவசியம்‌ என்றும்‌, 
பிறரை ஏமாற்றிப்‌ பிழைக்கும்‌ தொழிலென்றும்‌ 
தட்டுவது மூடத்தனம்‌. 

ஆயினும்‌ இத்தொழில்‌ ஒரு பெரிய தேச சேவை 
யென்றும்‌, அதைச்‌ செய்பவர்கள்‌ புத்தியிலும்‌ 
சாமர்த்தியத்திலும்‌ உயர்ந்தவர்கள்‌ என்றும்‌ ஒரு 
காலத்தில்‌ எண்ணப்பட்டது தவறு, வக்கில்‌ வேலை 
செய்வதற்கு விசேஷ புத்திக்‌ கூர்மை வேண்டிய 
தில்லை. சாதாரண சாமர்த்தியம்‌, ஆரம்பத்தில்‌ 
கொஞ்சம்‌ பணம்‌, அத்தொழில்‌ புரியும்‌ பக்‌ துவின்‌ 
உதவி இவை இருந்தால்‌ போதும்‌. பிறகு வக்சீலின்‌ 
சாமர்த்தியம்‌ வருமானத்திலிருந்தே அனுமானம்‌ 
செய்யப்படுகன்‌ றது. மாதம்‌ ஆயிரக்கணக்காக 


1038 


சம்பாதிக்கும்‌ வக்கீல்கள்‌ சொந்த வீட்டுக்‌ காரியங்‌ 
களிலும்‌, பொது விஷயங்களிலும்‌ திறமையற்றிருப்‌ 
பதை அடிக்கடி. காண்டுறோம்‌. 

பொதுவாக வக்கீல்‌ தொழில்‌ சமூக நன்மைக்கு 
அவசியமாக விருக்தபோதிலும்‌ எந்த வக்கீலும்‌ 
தான்‌: கேஸ்களால்‌ தேரில்‌ சமூக சேவை செய்பவ 
னாறுனென்று எண்ணமுடியாத. தனக்கு லாபம்‌ 
இடைக்கிறது. சீட்டாட்டத்தைப்‌ போல ஒரு குதா 
கலம்‌ உண்டாகிறது. அவ்வளவுதான்‌. நியாயத்‌ 
தைப்பற்றிச்‌ சந்திப்பது வக்கீல்‌ பொறுப்பல்ல, 
கருப்பன்‌ செட்டியாருக்கும்‌ சரி, அவருக்கு விரோத 
மான சுப்பையா செட்டியாருக்கும்‌ சரி, யார்‌ வக்கா 
லத்துக்‌ கொடுக்கறாரோ அவருக்கு ஆஜராகவேண்‌ : 
டியதுதான்‌. முன்‌ காலங்களில்‌ பல க்ஷத்திரிய 
வீரர்கள்‌ தமக்குப்‌ பணம்‌ கொடுப்போர்களுக்காகச்‌ 
சண்டை செய்தனர்‌. இம்காட்களில்‌ உள்காட்டுச்‌ 
சண்டை, கோர்ட்டுகளில்‌ கேஸ்கள்‌ மூலமாக நடக்‌ 
இன்றன. பழைய கூலிக்கார சிப்பாய்கள்‌ இப்‌ 
பொழுது வக்ஜல்களாக அவதரித்திருக்‌ சிறார்கள்‌. 

பொதுவாக, வக்‌ூல்கள்‌ பலரோடு பழ புதிய 
புதிய சம்பவங்களைப்‌ பரிசீலனை செய்வதால்‌ தங்கள்‌ 
தொழிலில்‌ அதிக அலுப்புத்‌ தோன்‌ அவதில்லை. 
தஇிடகாத்திரர்களாக இல்லாமற்‌ போனாலும்‌ வக்கீல்‌ 
கள்‌ நீண்ட காலம்‌ ஜீவித்திருப்பதாகக்‌ கணக்டெப்‌ 
பட்டிருக்கிறது, 

டாகடர்‌ 

வைத்தியத்‌ தொழிலில்‌ இரண்டு பெரிய குணங்‌ 

கள்‌ இருக்கின்‌ றன. பிரத்தியகஷமாகக்‌ கஷ்டப்படும்‌ 


104 


மனிதனுக்கு உதவி செய்வதாலுண்டாகும்‌ 
சந்தோஷம்‌ ஒன்று. தொழிலில்‌ சுமாரான சாமர்த்‌ 
இயமிருக்தால்‌ வேலைக்குக்‌ குறைவில்லை. வருமா 
னம்‌ நோயாளிகளின்‌ நிலைமையைப்‌ பொழறுத்திரும்‌ 
தாலும்‌ ஏதோ இடைத்‌ தவிடும்‌. 

பிரத்யேகமான கஷ்டங்களுமுண்டு. மனதாரப்‌ 
பொய்‌ சொல்லவேண்டும்‌. “உனக்கு இந்த 
வியாதி என்னவென்று தெரியவில்லை? என்று 
கூசாமல்‌ சொல்லும்‌ டாக்டர்கள்‌ வெகு சிலரேயிருப்‌ 
பார்கள்‌. சிலவேளை கோயாளிகளின்‌ பேரில்‌ கருணை 
கொண்டும்‌ பொய்‌ சொல்லவேண்டும்‌. “இனிப்‌ 
பிழைக்கமுடியாது, உயிலை எழுதி, வீட்டாரிடம்‌ 
விடை பெற்றுத்‌ தெய்வத்தை நினைத்துக்கொள்‌ ' 
என்று சொல்லுவது கியாயமாயினும்‌, எப்படி டாக்‌ 
டர்‌ மனதாரச்‌ செய்யமுடியும்‌ ? அடிக்கடி சோயை 
மிகைப்படுத்தியும்‌, மறைத்தும்‌ பணம்‌ சம்பாதிக்க 
வேண்டியிருக்கி றது. 

மற்றத்‌ தொழில்கள்‌ எப்படியிருப்பினும்‌ வைத்‌ 
இய வேலை அவசியம்‌. சமூகத்‌ தொழிலாகச்‌ செய்‌ 
வது அவசியம்‌. நோயாளி எதிரில்‌ நிற்கும்பொழுது 
அவனிடம்‌ பணமிருக்றேதா, அவனை எவ்வளவு 
கேட்கலாம்‌ என்று நினைப்பதே மனிதத்‌ தன்மைக்‌ 
குக்‌ குறைவாகும்‌, ஆனால்‌ கோயாளிகளிடமிருக்து 
வசூல்செய்து பிழைக்கவேண்டுமானால்‌,முன்னாலேயே 
கறாராகப்‌ பேசிப்‌ பிறகு வைத்தியம்‌ செய்வதே 
முறையாகும்‌. வைத்தியம்‌ செய்துவிட்டுப்‌ பிற்பாடு 
டாக்டர்‌ நூறு ரூபாய்‌ கேட்க, கோயாளி பத்து 
ரூபாய்‌ கொடுக்க மனஸ்‌ தாபப்படுவது நியாயமன் று. 


205 


ஒருதரம்‌ படித்துவிட்டுப்‌ பின்பு ஆயுள்‌ முழுவ 
தும்‌ தொழில்‌ செய்வது முன்காலத்திற்குச்‌ சரியாக 
இருந்திருக்கலாம்‌. ௮௮ இக்காலத்திற்கு ஒவ்வாது. 
முக்கியமாக வைத்தியத்‌ தொழிலுக்குப்‌ பொரும்‌ 
தாது. வருஷந்தோறும்‌ புதிய ச்சை முறை 
களும்‌ கருவிகளும்‌ கண்டு பிடிக்கப்படுன்‌ றன. 
இவைகளை ஒவ்வொரு டாக்டரும்‌ தனியாகப்‌ படிக்க 
வேண்டுமென்பது சாத்தியமான தல்ல. பத்து வரு 
ங்களுக்கு ஒரு முறை ஆறு மாதமோ, ஒரு வரு 
ஷமோ புதிய முறைகளைப்‌ பழைய டாக்டர்களுக்குக 
கற்பிக்க ஏற்பாடு செய்யவேண்டும்‌. 

மேனாட்டு வைத்தியம்‌ மேலா, ஆயுர்வேதம்‌ 
உயர்ந்ததா என்ற வாதம்‌, ஈம்‌ நாடு இருக்கும்‌ மூட 
நிலைமைக்குச்‌ சான்றாகும்‌. வராகமிசிராவின்‌ கணி 
தம்‌ உயர்ந்ததா, மேனாட்டுக்‌ கணிதம்‌ உயர்ந்ததா 
என்று கேட்பவனைப்‌ பைத்தியக்காரனென்றே 
சொல்லுவோம்‌. கணித சாஸ்திரம்‌ ஒன்றே. கணி 
தத்தை நூதன முறையில்‌ அதிக அட்பமாக இக்‌ 
காலத்து கணித சாஸ்திரிகள்‌ செய்வதால்‌ வராக 
மிிரொவிற்கு எவ்வித அகெள ரவமுமில்லை. நூற்றுக்‌ 
கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாகவே அவர்‌ 
சிக்கலான கணித தத்துவங்களைக்‌ கண்டுபிடித்த 
தற்குப்‌ பெருமை கொண்டு, தற்போதைய உபயோ 
கத்திற்கு இக்காலத்திய முறைகளையே எற்றுக்‌ 
கொள்கிறோம்‌. ஆயுர்வேதத்தையும்‌ இவ்விதமே 
செய்யவேண்டும்‌. ஆயுர்வேத மருந்துகளை நன்கு 
ஆராய்ச்சி செய்து, உபயோகமானவைகளை ஏற 
கொண்டு, உடல்‌ பரிசீலனை, கோய்‌ கிர்ணயம்‌ 


106 


சிசச்சா தத்துவம்‌, ரத்தப்‌ பரீட்சை, ரண ச்சை 
இவற்றிலெல்லாம்‌ நாகன முறைகளை ஏற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


உபாத்தியாயர்‌ 


பொதுக்‌ கூட்டங்களிலும்‌, சட்ட சபைகளிலும்‌ 
உபாத்தியாயர்‌ வேலையைப்‌ புகழ்வது வழக்கம்‌. 
வீட்டில்‌ தனிமையாக அப்‌ பிரசங்கியைப்‌ பார்த்து, 
“நீ உபாத்தியாயர்‌ ஆகப்‌ போரரோயா ?' என்று 
கேட்டால்‌ நடுங்குவான்‌. தாய்‌ குழக்தைகளை வளர்ப்‌ 
பதில்‌ எவ்வளவோ கஷ்டங்களும்‌ அலுப்பும்‌ உண்‌ 
டாகிறது. ஆனால்‌, குழந்தைகள்‌ வளர்ந்து: 
கொண்டே யிருக்கிறார்கள்‌. சல வருஷங்களில்‌ 
பெரியவர்களாகி விடுகிறார்கள்‌. குழந்தைகள்‌ வள 
ராமல்‌ ஒரே வயதில்‌ இருந்தால்‌ எந்தத்‌ தாயாருக்‌ 
கும்‌ பைத்தியம்‌ பிடித்து விடுமல்லவா? அதே வயது 
பிள்ளைக்கு அதே பாடங்களை வருஷா வருஷம்‌ கற்‌ 
மக கொடுக்கும்‌ தொழில்‌ கொடிய தண்டனை 
போலாகும்‌. 

ஒரு தலைமுறை தாய்‌ தந்தையர்களுக்கு 
நன்றாகக்‌ கல்வி போதித்த பிறகு, ஆரம்பக்‌ 
கல்வியை அவர்கள்‌ பொறுப்பிலேயே விட்டுவிடக்‌ 
கூடாமல்‌, லட்சக்கணக்கான உபாத்தியாயர்கள்‌ 
ஆரம்பப்‌ பள்ளியில்‌ அவஸ்தைப்பட வேண்டிய 
தில்லை. இக்காலங்களில்‌ ரேடியோ, சினிமா முதலிய 
வற்றின்‌ மூலமாக சுகாதாரம்‌, சரித்திரம்‌ முதலிய 
பாடங்கள்‌ எளிதில்‌ சுவாரஸ்யமாகக்‌ கற்றுக்கொடுக்‌ 
கலாம்‌. எழுதப்‌ படிக்கவும்‌, கூட்டல்‌, கழித்தல்‌, 


707 


பெருக்கல்‌, வகுத்தல்‌ கணக்குப்‌ போடவும்‌ வீட்டில்‌: 
சுலபமாகக்‌ கற்பிக்கலாம்‌. தேகாப்பியாசம்‌, கைத்‌. 
தொழில்‌, சங்கீதம்‌ முதலியவற்றைக்‌ கற்றுக்கொடுக்‌ 
கவே ஊர்தோறும்‌ ஏற்பாடுகள்‌ செய்யவேண்டும்‌. 
மத்தியதரப்‌ பள்ளிக்கூடங்களிலும்‌ நாலைக்கு: 
வருஷத்திற்கு மேல்‌ எந்த உபாத்தியாயரும்‌ வேலை 
செய்யக்கூடாது. காலேஜிலிரும்து பாஸ்‌ செய்த. 
இளைஞர்களுக்கு அனுபவம்‌ குறைவாக விருப்பினும்‌ 
உற்சாகம்‌ அதிகமாக விருக்கும்‌. அதுதான்‌ மற்ற 
வர்களுக்குக்‌ கற்றுக்கொடுப்பதற்கு முக்கியமான அ. 
அதனால்‌ உபாத்தியாயருக்கும்‌ தான்‌ கற்ற கல்வி 
சிறிது திடமாக மனதில்‌ பதியும்‌, பொறுமையும்‌ 
உண்டாகும்‌. அலுப்பு ஏற்பட்டவுடன்‌ வேறு: 
வேலைக்கு அனுப்பிவிட வேண்டும்‌. குமாஸ்தா 
முதலிய வேலைகளுக்குக்‌ கொஞ்சம்‌ வயதானவர்களை 
எடுத்துக்‌ கொள்வதே நலம்‌. ஆதலால்‌, குறைந்தது 
ஐந்து வருஷம்‌ உபாத்தியாயர்‌ வேலை செய்தவர்‌ 
களே குமாஸ்தாச்களாகலாம்‌ என்று நியமம்‌ ஏற்‌: 
பட்டால்‌ இரண்டு தொழிலுக்கும்‌ நல்லது, 
காலேஜ்களில்‌ .உபாத்தியாயர்கள்‌ மேரில்‌ 
சொல்லிச்‌ கொடுக்கலாகாது ; மாணவனே படிக்க 
வேண்டும்‌ ; ஆசிரியர்கள்‌ அவன்‌ சந்தேகங்களை த. 
தீர்த்துச்‌ சல நுட்ப விஷயங்களைப்பற்றிப்‌ பிரசங்‌: 
சம்‌ செய்யவேண்டும்‌. இந்த எண்ணம்‌ பெருகு. 
இறது, அப்படியானால்‌ காலேஜ்‌ ஆசிரியர்களுக்கு. 
ஒரு வேலையும்‌. இராது என்று சொல்லலாம்‌. உண்‌ 
மையில்‌ பல சாலேஜ்களில்‌ இப்படித்தான்‌ இருந்து 
வருறது. ஆனால்‌ ஆராய்ச்சிக்கு ஆற்றும்‌ 


708 


விருப்பமும்‌ உள்ளவர்களையே காலேஜ்‌ ஆசிரியர்‌ 
களாக நியமிக்கவேண்டும்‌. ்‌ 


எழுத்தாளர்‌ 


கட்டாயக்‌ கல்வி அதிகரித்து வருவதால்‌ பத்தி 
ரிகை புஸ்தக வியாபாரம்‌ மிகவும்‌ வளர்ந்து 
வருகிறது, எழுத்தாளர்களின்‌ சங்கையும்‌ பெருக 
வருகிறது. இங்கிலாந்து, அமெரிக்கா முதலிய நாடு 
களில்‌ லக்ஷக்கணக்கான பேர்கள்‌ இத்தொழில்‌ 
புரிக்து ஜீவனம்‌ செய்றொர்கள்‌. ஏராளமாகச்‌ சம்‌ 
பாதிக்கிறார்கள்‌. சம்பாத்தியம்‌ எப்படி இருப்பி 
ணும்‌ இத்தொழிலில்‌ ஒரு பெரிய மோகம்‌ இருக்கிறது. 
மற்றத்‌ தொழில்களில்‌ உயர்ந்த ஸ்தானம்‌ பெற்ற 
வர்கள்கூட எழுத்தாளர்களாக வேண்டுமென்று 
ஆசைப்படுகிறுர்கள்‌. 

பொதுவாக, ஒவ்வொரு எழுத்தாளருக்கும்‌ 
இரண்டு ஈம்பிக்கையுண்டு, தான்‌ எழுதுவதெல்‌ 
லாம்‌ மிகவும்‌ சிரேஷ்டமான அ. மற்றவர்கள்‌ எழுது 
வதில்‌ அவ்வளவு சுவாரஸ்யமில்லை. தன்னை மற்‌ 
அவர்கள்‌ புகழ்க்தால்‌ புத்திசாலிகள்‌ ; இகழ்க்தால்‌ 
மூடர்கள்‌. இம்த அகம்பாவமில்லாவிடில்‌ எழுதுவது 
கஷ்டம்‌. 

பத்திரிகாசிரியர்கள்‌ எல்லா விஷயங்களைப்‌ 
பற்றியும்‌ எழுதுவதைக்‌ கண்டு பலர்‌ பிரமிப்பார்‌ 
கள்‌. ஆனால்‌, அதில்‌ வேலை செய்பவர்களுக்கு அதன்‌ 
சூ்மம்‌ தெரியும்‌. தன்‌ அறியாமையை வெளியிற்‌ 
காட்டாமல்‌, வேறு புஸ்தகங்களிலிருக்து ஒன்று 
இரண்டு சமாசாரங்களை எடுத்துப்‌ பல 


109 


வார்த்தைகளில்‌ ஜோடித்து, சர்வக்ஞர்போலம்‌ 
பாசாங்கு செய்யும்‌ சாமர்த்தியத்தைப்‌ பயிற்‌ 
செய்து கொள்ளுகிறார்கள்‌. ஒவ்வொரு பத்திரிகையும்‌ 
பொதுஜனத்தின்‌ பேரில்தான்‌ எழுதுகிறது. 
ஆனால்‌, இந்தப்‌ பொதுஜனம்‌, பத்திரிகாலயத்தின்‌ 
தலையில்‌ கையை வைத்துக்கொண்டு மூளையைக்‌ 
குழப்புகின்‌ற ஒரு ஆசாமிதான்‌. 

கதை எழுதுவது ஒரு பெரிய தொழிலாக விட்‌ 
டது. பல இளைஞர்கள்‌ ஓயாமல்‌, யாரை யாருக்கு 
விவாகம்‌ செய்வது, எவரை எப்படிக்‌ கொல்வது 
என்‌ றுமூனையைக்கலக்கிக்கொண்டு இருக்கின்றனர்‌. 
அந்தக்‌ கதைகளைப்‌ படித்து சந்தோஷ.ப்படுவோர்‌ 
களும்‌ நாளுக்கு காள்‌ அதிகரித்து வருகின்றனர்‌. 
இதனால்‌ மற்ற புஸ்தகங்களெல்லாம்‌ சா ரமற்றவையா 
கத்‌ தோன்றுகின்றன. பெரிய ஆசிரியர்கள்‌ மனித 
சொருபத்தையும்‌, சமூகப்‌ பிரச்னைகளையும்‌ பற்றித்‌ 
தங்கள்‌ சிந்தனைகளை இக்‌ கதைகள்‌ மூலம்‌ வெளி 
யிடுவது உண்மையாயினும்‌, ஈரவல்களில்‌ கற்பனை 
செய்யப்படும்‌ ஒவ்வொரு பா த்திரத்தையும்‌ உண்மை 
யாகப்‌ பாவித்து நீண்ட விமர்சனம்‌ செய்யும்‌ வழக்‌ 
கம்‌ வளர்ந்து வருறெது. இவ்வித விமர்சனமும்‌ 
தனித்‌ தொழிலா ஆசிரியர்கள்‌ விமர்‌சகர்களுக்கு 
நடுங்குகிருர்கள்‌. ்‌ 

முன்னாட்களில்‌ நால்கள்‌ எழுதுவது ஆசிரியர்‌ 
களின்‌ உற்சாகத்தையே பொறுத்திரும்ததுஃ இப்‌ 
பொழுதோ, புத்தகப்‌ பிரசுராலயங்களின்‌ அண்டு 
தலே முக்கியமாடவிட்டது. பெரிய முதல்போட்டு 
அச்சாபீஸ்களும்‌, பிரசுராலயங்களும்‌ ஏற்படுத்தி 


110 


விட்டால்‌ ஓயாமல்‌ புதுப்‌ புஸ்தகங்கள்‌ வெளிவக்தா 
லொழிய முதலுக்கு லாபம்‌ கிடைக்காது. ஆதலால்‌ 
புத்தகத்‌ தொழிலும்‌, மோட்டார்‌, துணி, சாயம்‌ 
_ இவற்றைப்போன்று பெரிய வியாபாரமாகிவிட்டது. 
நல்ல ஆசிரியர்களுக்கு இதனால்‌ அதிக வசதிகள்‌ 
இடைத்தபோதிலும்‌ காமத்தைப்‌ பெருக்கும்‌, 
ஜாத சமூக வித்தியாசங்களை வளர்த்தும்‌ தீமைகளை 
விருத்திசெய்து பிழைக்கும்‌ எழுத்தாளர்களுக்குத்‌ 
தான்‌ அதிக சரொக்டு உண்டாயிருக்கிறது. 
யந்திரத்‌ தொழிலாளிகள்‌ 

மற்றத்‌ , தொழில்களைவிட யந்திரத்‌ தொழில்‌ 
களே இக்காலத்து நாகரீகத்திற்கு அடிப்படை 
யானவை. ஆதலால்‌ எஞ்ஜினியர்களும்‌, இயந்திரங்‌ 
களைச்‌ சேய்வோர்களும்‌, அவைகளை ஓட்டுவோர்‌ 
களும்‌ வருங்காலத்தில்‌ மிகவும்‌ செல்வாக்குள்ளவர்க 
ளாவார்கள்‌. தங்கள்‌ தொழில்களில்‌ திறமை வாய்ச்‌ 
இருப்பினும்‌, இவர்களில்‌ பலருக்குப்‌ பரந்த அறிவு 
துர்லபம்‌, ஆதலால்‌, பொது அறிவும்‌, இயக்திர 
ஞானமும்‌ சேர்ச்து போதிப்பது கல்வி முறையின்‌ 
முக்யெ உத்தேசமாக இருத்தல்‌ வேண்டும்‌. 


முடிவு 
முன்‌ அத்தியாயங்களிலிருக்து இரண்டு தத்து 
வங்கள்‌ புலப்படுகின்றன. மனித சமூகத்தின்‌ 
காரியங்களுக்கெல்லாம்‌ ஆதாரம்‌ பகுத்தறிவு. ஆனால்‌ 
இப்‌ பகுத்தறிவால்‌ எதையும்‌ நிச்சயமாக அறிய 
முடியாது. அதன்‌ முடிவுகளெல்லாம்‌ சந்தேகத்‌ 
தோடு . கூடியதாகவே யிருக்கும்‌. பிரத்தியக்ஷ 


111 


ஞானத்திற்கும்‌ சக்‌ தனையால்‌ இடைக்கும்‌ அறிவிற்‌ 
கும்‌ இதுவே முக்கிய வித்தியாசம்‌. கனவாகவிருந்த 
போதிலும்‌ கனவு காணும்வரையில்‌ அதில்‌ சந்தே 
கம்‌ தோன்றுவதில்லை. மற்றப்‌ பிராணிகளின்‌ 
சேஷ்டைகளெல்லாம்‌ ஒருவித பிரத்தியட்ச ஞானத்‌ 
தால்‌ நடக்கின்‌ றன. புலிக்கு ஆட்டைப்‌ பார்த்து 
அதனைப்‌ புசிக்கலாமாவென்ற ஜயம்‌  ஏற்படுவ 
தில்லை. தம்‌ தம்‌ காரியங்களைத்‌ திறம்படச்‌ செய்நின்‌ 
றன. ஆனால்‌ அவைகளால்‌ செய்யக்கூடிய காரியங்‌ 
களுக்கு நிச்சயமான வரம்புகள்‌ உண்டு. மனித 
னுக்கோ அவ்வித வரம்புகள்‌ இல்லை. விமானத்தில்‌ 
பறக்கிறான்‌. பஞ்ச பூதங்களையும்‌ தன்‌ அடிமை 
யாகச்‌ செய்துகொள்ளுகிறான்‌. ஆயினும்‌ அவன்‌ 
'எக்காரியத்தைச்‌ செய்தாலும்‌ இரண்டு சந்தேகப்‌ 
கள்‌ எழும்பிக்கொண்டே யிருக்கின்றன. * என்‌ 
னுடைய அறிவு உண்மையானதா? என்னுடைய 
காரியம்‌ தர்மமா?” அவ்வப்போது தற்காலிகமான 
முடிவுகள்‌ செய்துகொண்டு காரியங்களை நிர்வகிக்க 
வேண்டியிருக்றெது. இந்தத்‌ தற்காலிக முடிவு 
களைச்‌ சாசுவதமென்று நினைத்துவிட்டால்‌ அவன்‌ 
வளர்ச்சி குறைந்து மனிதத்‌ தன்மையையும்‌ இழக்து 
விடுகிறான்‌. 

மற்ற பிராணிகளுக்கு வாழ்க்கை ஒரு நிச்சய 
மான ரஸ்தாவாக இருக்கறது. மனித மார்க்கத்‌ 
_இலோ அடிக்கடி ஈாற்சந்தி குறுக்கிடுகிறது. எந்தக்‌ 
இளைவழியில்‌ போகவேண்டுமென்ற தீர்மானிக்க 
வேண்டியிருக்கு றத. ஒவ்வொரு கை வழியிலும்‌ 
பல அதிசயங்கள்‌ தென்படுகின்றன. கஷ்டங்களும்‌ 


112 


கரணப்படுகின்‌ றன. வெவ்வேறு வழிகளில்‌ 
மனிதர்‌ செல்வது ஆச்சரியமில்லை. இதுவே மனித 
வாழ்க்கையின்‌ விசித்திரத்திற்குக்‌ காரணம்‌. 

இதனால்‌ எல்லா வழியும்‌ ஒன்று ; அறிஞனுக்‌ 
கும்‌ மூடனுக்கும்‌ பேதமில்லை ; தர்மத்திற்கும்‌ அதர்‌ 
மத்திற்கும்‌ வித்தியாசமில்லை என்று எண்ணுவதும்‌ 
தவறாகும்‌. எந்தத்‌ தராசிலும்‌ சிறிது கோணல்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌, கூடியவரையில்‌ இருதட்டும்‌ சம 
மாக இருக்கவேண்டும்‌ என்ற நம்புறோம்‌. அப்‌ 
படியே உண்மையிலும்‌, தர்மத்திலும்‌ பகுத்தறி 
வுள்ள மனிதன்‌ சாதாரணமாக இரண்டு அனுமா 
னங்களுள்‌ எது மேலானதென்று நிச்சயம்‌ செய்ய 
மூடியும்‌. இரண்டு தர்மங்களுள்‌ எது உயர்ந்த 
தென்று தீர்மானம்‌ செய்ய முடியும்‌. ௮ம்‌ மேலான 
முடிவையும்‌, அந்த உயர்ந்த தர்மத்தையும்‌ நாடினால்‌ 
போதுமான து, 

உண்மையை மறைப்பது அகியாயம்‌ மட்டுமல்ல, 
அதன்பேரிலுள்ள அபிமானமும்‌ பெரிய தடையாக 
விருக்கின்‌்றது. இந்த அபிமானம்‌ சாதாரண மணி 
தர்களைக்‌ காட்டிலும்‌ படித்தவர்களிடமே பெரிதும்‌ 
காணப்படுகிறது. அந்திய பிரமத்தைப்பற்றிப்‌ 
பலர்‌ பலவாறு சிந்திப்பது சகஜமல்லவா ? ஆயினும்‌ 
அதன்‌ சொரூபத்தைப்பற்றிப்‌ பெரிய ஆசாரியர்‌ 
கள்‌ தம்‌ எண்ணங்களை முடிவான தத்துவங்களாகப்‌ 
பிரசாரம்‌ செய்ததுமன்றி மற்ற அபிப்பிராயங்க 
ளெல்லாம்‌ மூடத்தனமென்று பலமாகக்‌ கண்டித்‌ 
திருக்கின்‌ றனர்‌. சொத்தின்பேரில்‌ எவ்வளவு 
யற்று ஏற்படுகன்றதோ அதேமாதிரி நமது 


115 


எண்ணங்கள்‌ - கற்பனைகள்மீ தும்‌ ஏற்படுகின்றன. 
ஓரளவு இப்பற்று இருந்தே தீரும்‌. இல்லாவிட்டால்‌ 
பெரிய: ஆராய்ச்சிகளில்‌ ஒருவரும்‌ புகமாட்டார்கள்‌. 
ஆனால்‌ அதை மிதமிஞ்சி வளரவிட்டால்‌ பெரிய 
அனர்த்த முண்டாகும்‌. 

அவ்வாறே தர்மத்தை மறைப்பது பழக்கம்‌ 
மட்டுமல்ல, சுயகலமே பெரிய விரோதி, பரம்பரை 
யாக வரும்‌ வழக்கங்களைத்‌ தர்மமென்று எண்ணு 
வது சகஜமாயினும்‌, அவற்றின்‌ தவறுகளை மற்ற 
வர்‌ எடுத்துரைக்கும்பொழுது சுயநலம்‌ தடுக்காவிட்‌ 
டால்‌ எளிதில்‌ மாற்றிக்கொள்ளலாம்‌. ஹரிஜனங்‌ 
கள்‌ கோயிலில்‌ போனால்‌ ஈச்வரன்‌ சான்னித்தியம்‌ 
குறையுமென்று அபிப்பிராயம்‌ இருப்பது உண்மை 
யாயினும்‌, கோவில்களுக்குச்‌ சொத்து, சம்பள 
உத்தியோகஸ்தர்கள்‌ முதலிய லெளூக பந்தங்கள்‌ 
இல்லாவிட்டால்‌ தீண்டாமையை ஒழிப்பது சுலப 
மாகும்‌. சுயகலத்தை ஒழித்து, பழைய சம்பிரதா 
யங்களைப்பற்றிச்‌ சந்திக்கச்‌ தர்மவழி நாடுகிறான்‌ 
என்ற கூறலாம்‌. 

பகுத்தறிவின்‌ பலனாக மனிதன்‌ உலக நாடகத்‌ 
தில்‌ ஒரு பாத்திரனாக இருப்பஅமட்டுமன்‌ றி அதன்‌ 
சாட்சியுமாகின்றான்‌. பாத்திரன்‌ என்ற ஹோதா 
வில்‌ தன்‌ சிறிய காரியங்கள்‌ மிகவும்‌ முக்யெமான 
தாகத்‌ தோன்றும்‌. சாட்சி என்ற ஹோதாவில்‌ 
எல்லாம்‌ ஒரு கற்பனை காடகமாகத்‌ தோன்றும்‌. 
அறிவு வளர வளர காடகத்தினின்று வில கின்று 
அதன்‌ ரஸத்தை அனுபவிக்கும்‌ ஆற்றல்‌ விருத்தி 
யாகன்றது. அனால்‌ தன்னுடைய சொந்த 


114 


வேஷத்திலும்‌ ஆட்டத்திலும்‌ சந்தேகம்‌ ஏற்படு 
ன்றது. தன்னைத்தானே பரிகாசம்‌ செய்து 
கொள்ளும்‌ அபூர்வ சக்தியும்‌ பிறக்கிறது. தன்‌ 
காரியங்களில்‌ சிந்தனைகள்‌, உணர்ச்சிகள்‌ எல்லா 
வற்றிலும்‌ பொய்யும்‌ மெய்யும்‌ கலந்திருப்பதைக்‌ 
கண்டு லெவேளை வருத்தமும்‌ மற்றவேளைகளில்‌ 
மகிழ்ச்சியும்‌ அடைகிறான்‌. 

இவ்வாறு சந்தேகத்தை வளர்க்கும்‌ ௮ றிவினால்‌ 
என்ன பிரயோசனம்‌? சுகத்தைக்‌ கெடுத்துத்‌ 
துக்கத்தைப்‌ பெருக்குமல்லவா என்று கேட்கலாம்‌. 
வாழ்க்கையின்‌ லட்சியம்‌ சுகம்‌ என்று நினைப்பவர்‌ 
கள்‌ பாலர்களே. அப்படியானால்‌ அதன்‌ முடிவு 
சாவாக: இருக்காது. பூவின்‌ மணம்‌ அதன்‌ 
புருஷார்த்தமல்ல. பிஞ்சுவிட்டுக்‌ காய்‌ காய்த்துப்‌ 
பழுத்து விதை உற்பத்தி செய்வது அதன்‌ முக்கிய 
லட்சியம்‌, அவ்வாறே ௬௧ துக்கங்கள்‌ வாழ்க்கையின்‌ 
வாசனைகளேயாவன. ஒவ்வொரு ஜீவனுக்கும்‌ தன்‌ 
இயற்கை சக்திகளை வளர்ப்பதே லட்யெமாகும்‌. 
சேற்றில்‌ உழன்று சுகிக்கும்‌ பன்‌ றியைக்‌ காட்டிலும்‌ 
துக்கத்தால்‌ வாடும்‌ ! சாக்ரதரே சிரேஷ்டர்‌ ' என்று 
பெரிய ஆங்லெ ஆசிரியர்‌ மில்‌ கூறினார்‌. ஈமது 
அறிவால்‌ சில துறைகளில்‌ சுகம்‌ அதிகரிக்கும்‌. 
மற்றத்‌ துறைகளில்‌ அக்கம்‌ பெருகும்‌. இரண்டையும்‌ 
ர்‌ தூக்‌ எது ௮திகமென்னு கூற முடியாது. ஆனால்‌ 
எது அதிகமாயினும்‌ பாதகமில்லை. பகுத்தறிவு 
வளர்வதேத முக்யெமானது. வெளி உலகத்‌ 
தின்‌ சூட்சுமங்களையும்‌, அந்தராத்மாவின்‌ தன்மை 
களையும்‌: ஓயாமல்‌ சிந்தித்துச்‌ சிறிது மயக்கம்‌ 


116 


தெளிக்து மெய்யை உணர முயற்‌ செய்தால்‌ 
போதும்‌. இந்த மார்க்கத்தில்‌ நடப்பவன்‌ முடிவில்‌, 
இதையில்‌ சொல்லியபடி, விருப்பு வெறுப்பு இரண்‌ 
டையும்‌ விடுத்து உலக மாயையை ஓர்‌ அத்தியாச்‌ 
சரியமான ஈச்வர லீலை என்று உணர்நீது, தன்‌ 
கடமையைச்‌ செய்து தாமரை இலையின்‌ பேரிலுள்ள 
நீர்‌ ச்துளிபோல்‌ உலகில்‌ ஒட்டாமல்‌ காலம்‌ கழிக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்வான்‌. 


Printed by Shakti Press Ltd., Royapettah, 2.7.0, No. MS. 28 
For Shakti Karyalayam, Royapettah, P.I.C. No, MS. 202. 


சக்தி காரியாலயம்‌ -- செள்ளை-14 


அரசியல்‌ நூல்கள்‌ 


ரூ. ௮. 
ரத்தக்களரி : நேதாஜி 1 8 
அறிஞர்‌ மார்க்ஸ்‌ : ஆர்‌. ராமநாதன்‌ 1 8 
இந்திய சமஸ்தானங்கள்‌ : கே. அருனுச்‌ 4 8 
இந்தோனேஷியா : % 0 12 
உல்கநிலை : ராஜாஜி 2 0 
இந்திய சுயராஜ்யம்‌ ்‌ காந்திஜி 1 0 
சுயராஜ்யம்‌ வேண்டாமா? : ன்‌ 1 0 
அணுகுண்டும்‌ அஹிய்சையும்‌ : 5 1 4 
நான்‌ மந்திரியானுல்‌ ? ்‌ ௮ 1 0 
திராம இயக்கம்‌ : ஜே. ஸி. குமரப்பா 3 0 
பொருளாதாரம்‌, மற்றவை 
பசல்வம்‌ : ௧. சந்தானம்‌ 1:8 
பொய்யும்‌ மெய்யும்‌ - 5 1 8 
காய்கறித்‌ தோட்டம்‌. : மு. அருனசல்‌ 5 0 
உணவும்‌ பஞ்சம்‌ ட்‌ 5» 1 8 
கதை நூல்கள்‌ 
பெண்சாறி : கதைத்‌ தொகுப்பு 1 
முதல்‌ சந்திப்ப 2 ” ந 
பக்கு! பர : 5 1 
ரிந்‌ க்‌ ரரி உ மஞ்சேரி எல்‌, ஈச்வரன்‌ 3 
சரித்திரக்‌ கறைகள்‌ நு 


தபால்‌ செலவு தனி 


A 
சக்தி காரியாலயம்‌ -- சென்னை-14 
ள்‌ ப்பா 2 அனிய படட 


SSS 


ட 


இந்நூலாசிரியரின்‌. 
்‌ மற்ற புத்தகங்கள்‌ 


ராஜ்யம்‌ 
ரூபாயின்‌ கதை 
செல்வம்‌ 


இந்தியாவும்‌ 
பொதுநல சமுதாயமும்‌ 


இந்தப்‌ புத்தகம்‌ 


ட 


்‌ பொய்யும்‌- மெய்யும்‌ பின்னிக்‌ ூடக்கும்‌ 
வாழ்க்கையில்‌ சுத்த சத்திய நிலையில்‌ 
மானிடவாழ்க்கை சாத்தியமில்லை. எந்த 
வாழ்க்கையும்‌ முழுப்‌ பொய்யாக இருக்க 
முடியாது. இல்கலப்பு நிலையைப்‌ பற்றிச்‌ 
இந்தித்து நாளுக்கு காள்‌ மெய்‌ வளருமா 
றும்‌, பொய்‌ குறையுமா அம்‌ முயல்வதே 
தனி மனிதருக்கும்‌ சமூகங்களுக்கும்‌ லகஷய 
மாக இருக்கவேண்டும்‌ என்ற அடிப்படை 


யில்‌ எழுதப்‌ பெற்றுள்ளது. 


